ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 

இயற்பா. 
பேயாழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய 
மூன்றாந் திருவந்தாதி . 


இந்த க்ரந்தம் 
பாரகருணாலாகாரான பெரியவாச்சான் பிள்ளை 

திருவாய்மலர்ந்தருளிய 
மணிப்ரவாள வ்யாக்யா நஸஹிதம் 

இச்சபாபண்டிதரான 

சிங்கப்பெருமாள் கோவில் 
தர்க்கதீர்த்தர் ராமாநுஜாசார்யரால் 
எழுதப்பட்ட ப்ரதிபாத ஸஹிதம் 

---- 
அநேக தேசாதே ஸ்ரீகோசங்களின் ஸஹாயத்தினால் 
லேககப்ரமாதாதி ஜநிததோஷங்களில்லாமல் 

மேற்படி 
ராமாநுஜாசார்யராலும் 
ஸி . முத்துக்ருஷ்ண நாயுடு அவர்களாலும் 

பரிசோதிக்கப்பட்டு 


ஸ்ரீ வைஷ்ணவக்ரந்த முத்ர பகஸபை ( L மிடெட் ) யாரால் 

சென்ன பட்டணம் , 
ஸ்ரீநிகேதந முத்ராக்ஷசசாலையில் 
ஸ்ரீபராங்குச திருவவதாராதி - 502 . 

பலவ ஸம்வத்ஸரத்தில் 
பதிப்பித்துப் ப்ரசுரம் செய்யப்பட்டது . 


கக க . 


விஜயதேதராம் . 


* 


ஸ்ரீமதேராமா நுஜாயாமம் . 
ஸ்ரீவைஷ்ணவக்ரந்த முத்ராபகஸபை ( லிமிடெட் ) 
1882- த்திய ஆறாவது ஆக்ட்டுப்ப காரம் ரிஜிஸ்டர் செய்து 

ஸ்தாபிக்கப்பட்டது . 


ப்ரதிமாதம் 5- பாரங்களுக்குக் குறையாமல் சாஸ்வதமாய் அச்சிட்டு 
மூன்று தலைமுறைகளுக்கு பேட்ரன்களுக்கு 12 - காபிகளும் , பாகஸ்தர்களுக்கு 
5- காபிகளும் போஷகர்களுக்கு 1 - காபியும் ப்ரதிமாதம் கொடுக்கப்படும் . 

பேட்ரன் சந்தா ரூபாய் - 200 , பாகஸ்தர்களுக்கு சந்தா ரூபாய் 100 , 
போஷகர்களுக்கு சந்தா ரூபாய் 20 , மொத்தமாயாவது ப்ரதி இங்லீஷ்மீ " 
15 உக்குள் 10 - ல் ஒரு பாகமாயாவது கட்டவேண்டும் . இவர்களுக்ருப் ப்ர 
வேசவர்த்தநீக்ரமமாக ரூபாய் , 2-00 , ரூபாய் , 1-0-0 , ரூபாய் , 0-40. 

மற்ற விவரங்களெல்லாம் சட்டபுஸ்தகத்தில் பார்த்துக்கொள்ளவேண் 
டும் . இதின் விலை அணா 2 
இந்த ஸபையாரால் இதுவரையில் அச்சிட்டு 

ப்ரசுரம் செய்யப்பட்ட க்ரந்தங்கள் 
தனில்லோகம் ஸவ்யாக்யாநம் 

மேலான காகிதம் தமிழ் லிபி 3-4- ) 
பாரதாதி தனில்லோகம் ஸவ்யாக்யாநம் டிடொ 

0-5-0 
ராமசர மஸ்லோகம் ஸவ்யாக்யாநம் 

டிடொ 

0-3-0 
இயற்பா முதல்திருவந்தாதி ஸவ்யாக்யாநம் ப்ரதிபதடீகா அரும் 

பதஸஹிதம் டிடொ 1-2-0 
டிடொ இரண்டாந்திருவந்தாதி டிடொ 

டிடொ 0--12-0 
டிடோ மூன் முந்திருவந்தாதி டிடோ டிடொ 0.- 11-0 
தாத்பர்ய ஸஹித பராசர விசிஷ்ட பரம தர்மசாஸ்த்ரம் 

0--14-0 


இப்படிக்கு, 
கராலபாடி • ஆழ்வாரய்ய , 

கார்யதர்சி - தனாகிகாரி , 
நெ .35 , வெங்கடாசலமுதலிதெருவு , சென்னை . 


ஸ்ரீமதே ராமாநு ஜாயநம 8 . 
ஸ்ரீ வைஷ்ண வக்ரந்த முத்ராபகஸபை ( லிமிடெட் . ) 

இயற்பா. 


மூன்றுந் திருவந்தாதி . 


- 


- *** 
இந்த க்ரந்தம் திவ்யப்ரபந்தத்தில் மூன்றாவது ஆயிரமான 
இயற்பாவில் மூன்றாவது ப்ரபந்தம் . இதில் பாசுரங்கள் . க 00 -இதை 
யருளிச்செய்தவர் , நீர்ஹேதுக பகவக்கடாக்ஷலப்த திவ்யஜ்ஞாந 
முடைய பேயாழ்வார். இவர் முதலாழ்வார் மூவரில் மூன்றாமவர் ; 
சென்னபட்டணத்துக்கு ஸமீபத்திலிருக்கும் மயிலாப்பூரில்மணிகை 
ரவமென்கிற கிணற்றில் செங்கழுநீர்ப்பூவிலவதரித்த அயோ நீஜர் . 
இவர் மஹாயோகியாய் லோகத்தைக் கொஞ்சமும் வஷ்யம் செய் 
யாமல் பகவதா ஸக்தமநஸ்கராய் உந்மத்தரைப்போல் ஸஞ்சரித்திரு 
ந்தாராகையால் இவருக்குப் பேயாழ்வாரென்று திருநாமமாயிற்று , 

இவர் , த்வாபராதி அசு 0 +000 - ம் ஸம்வத்ஸரமான ஸிக்தார் 
த்திகாமஸம்வத்ஸரம் ஐப்பசிமா ஸம் சுக்லபக்ஷ தசமி வியாழக்கிழமை 
கூடிய சதயநக்ஷத்ரத்தி லவதரித்தார் . இவருக்கு நாமாந்தரங்கள் 
மஹதாஹ்வயர் , மயிலாபாதிபர் . இவருக்குத் திருவாராதகம் - ஆழ் 
வார்கள் நைனார் . ஆசார்யர்- ஸேனை முதலியார் சிஷ்யர் - திருமழிசைப் 
பிரான் . இவர் ப்ரபாவத்தைப்பார்த்து இவரை நந்தகாம்சமென்பர் 
கள் - இவர் மங்களாசாஸநம் செய்க திவ்யதேசங்கள் - திருவல்லிக் 
கேணி , பெருமாள் கோயில் , திருமலை , திருவெஃகா , வேளுக்கை , 
திருக்குடந்தை , பாடகம் , திருப்பாற்கடல் , பரமபதம் , கடிகை , திரு 
விண்ணகர் , ஸ்ரீரங்கம் , திருக்கோட்டியூர் , அஷ்டபுஜம் , இவைகள் . 
இப் ப்ரபந்தத்திற்கு வ்யாக்யாரு மருளிச்செய்த பெரியவாச்சான்பி 
ள்ளை , அவ் வ்யாக்யாநத்திற்கு அரும்பத மருளிச்செய்த அப்பிள்ளை , 
இவர்கள் ப்ரபாவம் முதல்திருவந்தாதி பீடிகையில் இச்சபையாரால் 
விவரிக்கப்பட்டிருக்கிறது . இந்த பேயாழ்வாரும் , பொய்கையாழ்வார் 
பூதத்தாழ்வார்களும் தங்கள் யோகமஹிமையினால் ( ஙசுஉரு ) ஸம் 
வத்ஸரம் பூலோகத்தி லெழுந்தருளியிருந்து திருக்கோவலூரில் பரம் 
சத்துக்கெழுந்தருளினார்கள் . 


ண 


திருநக்ஷத்ரதனியன் . 
உஷா கஷாவ யோவிஷ யோ கயிலாயிவழி 
கவே கோதலே ஜாத ) ஹா ஹயாயோ 
த்ருஷ்ட்வா துஷ்டாவயோவிஷ்ணும் ரமயாமயிலாதிபம் 
கூபேரக்தோத்பலேஜாதம் மஹதாஹ்வயமாஸ்ரயே 
தஜாதவிஷமா த . யோவாரி ெெகாவாக 
ஹாத . ஹஜாவா த.வரே ஸ்ரீ நநகாசுழா 
துலாசதபிஷக்ஜாதம் மயூரபுரிகைரவாத் 
மஹாந்தம் மஹதாக்யாதம் வந்தேய்ரீநந்தகாம்சகம் 

வாழி திருநாமம் . 
திருக்கண்டேனென நூறும் செப்பினான் வாழியே 
சிறந்தவைப்பசியிற் சதயம் செனித்தவள்ளல்வாழியே 
மருக்கமழும் மயிலைநகர்வாழவந்தோன் வாழியே 
மலர்க்கரியநெய்தல்தன்னில் வந்துதித்தான் வாழியே 
நெருக்கிடவே இடைகழியில் நின்ற செல்வன் வாழியே 
நேமிசங்கன் வடிவழகை நெஞ்சில்வைப்போன் வாழியே 
பெருக்கமுடன் திருமழிசைப்பிரான் தொழுவோன்வாபாழியே 
பேயாழ்வார் தாளிணை கள் பெருநிலத்தில்வாழியே. 


இப்படிக்கு , 
மாட பூசி - தர்க்கதீர்த்தர் , ராமாநுஜாசார்யர் . 

ஸபாபண்டிதர் . 


ஸ்ரீ மதேராமாநுஜாயநம: 
பிள்ளைலோகம்ஜீய ரருளிச்செய்த 


மூன்றாந்திருவந்தாதி 


தனியன் வ்யாக்யாநம் . 


அவதாரிகை.- பரபக்தி பரஜ்ஞாந பரமபக்திகளை யுடையராய் , 
அத்தாலே பகவத்ஸாக்ஷாத்காரத்தையுடையராய் , ததேகா நுபவ பர 

ஐந்தாவவயோமி ந 8 - ஜ்ஞாந த்ருப்தஸ்ய யோகி 
என்னும்படி ததேகதாரகராய் , லோகயாத்ரையில் கண்வையாதே 
அலௌகிகராய் வர்த்திக்கிற முதலாழ்வார்களில் * மாடமாமயிலை 
யிலே அவதரித்து மஹதாஹ்வயரென்னும்படி நிரதிசயப்ரேமத்தை 
யுடையராய் , அத்தாலே " திருக்கண்டேன் என்றுரைத்த பேயாழ் 
வார் திருவடிகளில் நிரந்தராநுஸந்தாநத்தை விதிக்கிறது இதில் , 

குருகை காவலப்ப னருளிச்செய்த தனியன் . 


சீராரும்மாடத் திருக்கோவலூரதனுள் 
காரார்கருமுகிலைக் காணப்புக்கு - ஓராத் 
திருக்கண்டேனென்றுரைத்த சீரான்கழலே 
உரைக்கண்டாய்நெஞ்சே யுகந்து , 
அந்.- நெஞ்சே சீர் ஆரும் மாடம் திருக்கோவலூர் அதனுள் 
கார் ஆர் கரு முகிலை காணபுக்கு ஓரா திருக்கண்டேன் என்று 
உரைத்த சீரான் கழல் உகந்து உரை கண்டாய் . 

அர்த்தம்.- மநஸ்ஸே ! ஸம்பத்தினால் நிறைந்தும் மண்டபங் 
களையுடையதுமான திருக்கோவலூரென்கிற திவ்ய தேசத்திற்குள் 
ஜலத்தினால் நிறைந்து கறுத்திருக்கிற மேகம் போன்றதிருமேனியை 
யுடைய ஸர்வேர்வரனை அனுபவிக்கத்தொடங்கி ஆராய்ந்து திருக் 
கண்டேனென்று தொடக்கமான திருவந்தாதியை அருளிச்செய்த 
ஸ்ரீமானான பேயாழ்வாருடைய திருவடிகளை ஆசைப்பட்டு சொல் 
லுகிடாய் . 


இயற்பா, மூன்றாந்திருவந்தாதி , தனியன் வ்யாக்யாநம் . 


வ்யா.- ( சீராரும்மாடத் திருக்கோவ லூரதனுள் ) * சீரேறு 
மறையாளர் நிறைந்த செல்வத்திருக்கோவலூ ராகையாலே ஸ்ரீமத் 
தாய் , அவர்களுக்குப் பாங்காகவஸிக்கும்படியான மாடங்களையுடைத் 
தாய் , அத்தாலே ததேகநிரூபணீயமாயிருக்கிற திருக்கோவலூரென் 
றபடி , கோவலன் வர்த்திக்கையாலே அதுவே நிரூபகமான தேசம் . 
( ஊர் ) * தானுகந்தவூர். பின் புள்ளார்க்கு மாஸ்ரயணீயனாகைக்காக 
க்ருஷ்ண குணசேஷ்டிதங்களெல்லாம் தோற்ற நீயும் திருமகளும் 
நின்றாயால் இத்யாதிப்படியே வர்த்திக்கிறதேசம் . ( அதனுள் ) 
இப்படி விலக்ஷணமான தேசத்துக்குள்ளே, விலக்ஷணராலே அன்றே 
ரித்த * ஞானச்சுடர்விளக்குகளாலே புறவிருளும் இதயத்திருளும் 
போனவாறே . ( காரார் கருமுகிலைக் காணப்புக்கு ) * மழைமுகிலே 
போல்வானான வவனை பொலிந்திருண்டகார் வானின்படியே கண் 
டநுபவிக்கப்புக்கு . புறமழைக்கு ஒதுங்கினவர்க்கு உள்ளும் மழை 
முகிலாயிருக்கிறபடி . ( காணப்புக்கு ) அன்பு கூரும்படியான தாம் 
அநுபவிக்கப்புக்கு . 


( அதனுள் காரார்கருமுகில் ) * குறுங்குடியுள் முகில் போலே 
க்ருபாவர்ஷியான மேகமிறே ( காரார்கருமுகிலை ) வர்ஷகவலா ஹகம் 
போலே மேககாந்தியாயிருக்கை . காளமேகமன்றிக்கே வர்ஷக 
வலாஹகதர்சநத்தால்ே ஒருநிவேசாத்திலே ஒதுங்கப்புக்கு மூவரை 
யொழிய மற்றாரென்று ஆராயுமிடத்து என்று மாம் . ஏவம் விதனான 
வவனை * கெஞ்சென்னு முட்கண்ணாலே காணப்புக்கு . ( ஓரா ) திரு 
வுள்ளத்திலே அவ்வ நுபவம் விசதமாம்படி ஓர்ந்து - அநுஸந்தித்து , 
மருநம்பண்ணி . 


( திருக்கண்டே னென்றுரைத்த ) அவ்வநுபவ ஜநித ப்ரீதி 
யாலே தாம் ஸாக்ஷாத்கரித்த படியை திருக்கண்டேன் என்று 
தொடங்கி பின்புள்ளார்க்கும் ப்ரஸித்தமாக வருளிச்செய்த , (சீரான் 
கழலே ) இப்படி ஸ்ரீமானை யநுபவித்த ஸ்ரீயையுடையரான ஸ்ரீமானு 
டைய ஸ்ரீபாதங்களே . மாமலராள் தன்னொடுமாயனைக் கண்டமை 
காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி என்னக்கடவதிறே . (உரைக் 


இயற்பா, மூன்றாந்திருவந்தாதி , தனியன் வ்யாக்யாநம் . 


கண்டாய்நெஞ்சேயுகந்து ) அவர் திருக்கண்டேன் " என்ற நுபவித் 
தாற்போலே நீயுமவர்திருவடிகளை வாக்காலே அநுஸந்திக்கப்பார் . 

யாவின் நவாயாயகி தவராஜாவடிதி - யத்திமாஸாத்யாயதிதத்வா 
சாவததி யிறே. 


( கெஞ்சேயுகந்து ) இப்படி ததீயசேஷத்வத்துக்குத் தகுந்த 
செஞ்சே ! அநுஸந்திக்குமிடத்தில் ஹர்ஷத்துடனே அநுஸந்தித்து 
உகந்துபணி செய்து என்னுமாபோலே . தனிமாத்தெய்வத் 
தடியவர்க்கு இனிநாமாளாகவே இசையுங்கொல் என்றாரிறே . 
சீரானென்று - பகவத்ஸாக்ஷாத்கார ஹேதுவான ஜ்ஞாநபக்த்யாதி 
குணங்களையுடைய ரென்ன வுமாம் . 


இத்தால் - பகவத் ஸாக்ஷாத்காரமுடையராய் , அத்தை ஸம் 
ஸாரிகளு மநுபவிக்கும்படி ஸ்வஸூக்திமுகேநப்ரகாசிப்பிக்கு மவர்க 
ளான ஸ்ரீமான் கள் திருவடிகள் நித்யா நுஸந்தேயமென்றதாயிற்று . 


பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம் . 


O 


ஸ்ரீரஸ்து . 
ஆழ்வார் திருவடிகளே சரணம் . 
எம்பெருமானார் திருவடிகளே சரணம் . 


பெரியவாச்சான்பிள்ளை யருளிச்செய்த 
மூன்றாந்திருவந்தாதி வ்யாக்யா நம் . 


s 


அவதாரிகை. - உபயவிபூதி யுக்தனென்றநுஸந்தித்தார் முத 
லாழ்வார் . அதுக்கு வாசகசப்தம் நாராயண சப்தமென்றார் நடுவிலா 
ழ்வார் . அதுக்கு ஸ்ரீசப்தம் கூட்டிக்கொள்ள வேணுமென்கிறா ரிவ்வா 
ழ்வார் . ஜ்ஞாநத்தைச்சொல்லுகிறது வையந்தகளி . ஜ்ஞாநவிபாகை 
யான பக்தியைச் சொல்லுகிறது அன்பேதகளி . பக்தியாலே ஸாக்ஷா 
த்கரித்தபடி சொல்லுகிறது இதில் .. 

அரும்பதவிளக்கம் - ப்ரவேசே - ப்ரதிபாத்ய விசேஷத்தாலே 
ஒருஸங்கதியும் ப்ரபந்தகர்த்தாக்கள் ஸ்வபாவத்தாலே ஒருஸங்கதி 
யும் ஆகவிரண்டு. 
திருக்கண்டேன் பொன்மேனிகண்டேன் , திகழும் 
அருக்கனணி நிறமுங்கண்டேன்- செருக்கிளரும் 
பொன்னாழிகண்டேன் புரிசங்கங்கைக்கண்டேன் 
என்னாழிவண்ணன்பா லின்று . 

அங்.- இன்று என் ஆழிவண்ணன்பால் திரு கண்டேன் . ( 5 ) 
பொன் மேனி கண்டேன் . திகழும் அருக்கன் அணி நிறமும் கண் 
டேன் , ( 13 ) செரு கிளரும் பொன் ஆழி கண்டேன் . புரி சங்கம் கை 
கண்டேன் . ( 22 ) 
அர்.- பகவந் நிர்ஹேதுக்கடாக்ஷம்பெற்ற வின்று 

( நான் ) 
எனது ஸ்வாமியான கடல் வண்ணன்பக்கல் பெரிய பிராட்டியை 
ஸேவித்தேன் . ( 3 ) அழகிய திருமேனியை ஸாக்ஷாத்கரித்தேன் . 
விளங்காநின்ற வாதித்யன் போ லுஜ்வலமான வடிவை யறிந்தேன் . 
( கங ) யுத்தத்தில் வ்ருத்தியடைகிற ஸ்ப்ருஹணீயமான திருவாழியை 
ஸேவித்தேன் . விருப்பமுடைய ஸ்ரீபாஞ்சஜந்யத்தைத் திருக்கை 
யில் ஸாக்ஷாத்கரித்தேன் . ( உஉ ) 


க . 


க . 


மூன்றாந்திருவந்தாதி , உ -பா , இன்றேகழல் . 
வ்யா - முதற்பாட்டு - ( திருக்கண்டேன் ) தர்மந்தன்னைக் 
கண்டேன் . ( பொன் மேனிகண்டேன் ) அவளிருக்கு மாஸநங்கண் 
டேன் . ( திகழுமருக்கனணி நிறமுங்கண்டேன் )இருவரும் சேர்ந்த சேர் 
த்தியாலே இளவெய்யில் கலந்தாற்போலே யிருக்கிறபடி . ( செருக்கி 
ளரும் பொன்னாழிகண்டேன் ) அஸ்தாநேபயசங்கை பண்ணி 
வடிவாய்நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும்பல்லாண்டு வடி 
வார் சோதிவலத்துறையும் சுடராழியும்பல்லாண்டு என்கிறபடியே 
திருவாழியைக் சண்டேன் . ( புரிசங்கங்கைக்கண்டேன் ) " வாதவி 
வ . ஹாஹீ நழ - ப்ராஞ்ஜலிம் ப்ரஹ்வமா ஷகம் என்கிறபடியே , 
( என்னாழி வண்ணன் பாலின்று ) கடல்போலே ஸ்ரமஹரமானவடிவை 
யெனக்குக்காட்டினவன் பக்கலிலே . ( திருக்கண்டேன் - பொன்மே 
னிகண்டேன் ) ப்ரபைக்காரயங்கண்டேன் . ( திகழுமருக்கனணிநிற 
முங்கண்டேன் ) இருவருங் கலந்தகலவியாலே பிறந்த ஸமுதாய 
சோபை . ( என்னாழிவண்ணன்பால் ) கடலிலேயிறே பிராட்டியும் 
மற்றுமுள்ள ரத்தங்களுமெல்லாம் பிறப்பது .( இன்று) அவன் காட்டக் 
கண்டவின்று , இவர்கள் புருஷகாரமாகக் கண்டவின்றென்னவுமாம் . 

அரு.- முதற்பாட்டு.- ( இளவெய்யில் ) பாலாதித்யனுடைய 
அழகியதாய் ப்ரகாசிக்கிற நிறம் போன்ற புகரைக்கண்டேன் . செரு 
விலே - யுத்தத்திலே , கிளருகிற . பெரியாழ்வாரைப் போலே தாமுங் 
கண்டோமென்கிறார். ( அஸ்த்தாதே இத்யாதி ) . புரிசங்கம் - புரிகை 
ஒடுங்குதல் , ஆழிவண்ணன் - ஸ்வபாவபரம் இரண்டாந்தாத்பர்யம் . க . 
இன்றேகழல்கண்டே னேழ்பிறப்பும்யானறுத்தேன் 
பொன் தோய்வரைமார்பில்பூந்துழாய்- அன்று 
திருக்கண்டுகொண்ட திருமாலே ,உன்னை 
மருக்கண்டுகொண்டென் மனம் . 

அந்.- பொன் தோய் வரை மார்பில் பூ துழாய் ( 6 ) அன்று 
திரு கண்டு கொண்ட திருமாலே ! ( 10 ) என் மனம் உன்னை மரு 
கண்டுகொண்டு . ( 15 ) இன்றே கழல் கண்டேன் . ஏழ் பிறப்பும் 
யான் அறுத்தேன் . ( 22 ) 

அர்.- பிராட்டி யுறையக்கடவதாய் மலை போன்ற திருமார்பி 
லழகிய திருத்துழாய்மாலையையுடையவனாய் ( சு ) அந்த ஸமுத்ர 
மதநகாலத்தில் பிராட்டி தேடிப்பிடித்த கரிய பதியே! ( க 0 ) என்னு 
டைய மநஸ்ஸு உன்னை யாசைப்பட்டுக் கண்டுகொண்டது . ( கரு ) 


மூன்றாந்திருவந்தாதி , கூ -பா , மனத்துள்ளான் . 


உ . 


உ . 


இப்போதே ( உன் ) திருவடியை ஸேவித்தேன் . வ்ருத்தியடையும் 
ஜந்மங்களை நான் போக்கினேன் . ( உ.உ ) 

வ்யா.- இரண்டாம்பாட்டு.- ( இன்றே யித்யாதி ) கைங்கர்ய 
மேயாத்ரையாம்படியாயிற்று . ( ஏழ்பிறப்பும் யானறுத்தேன் ) ப்ரதிப 
ந்தகம் போயிற்றென்று தோற்றும்படியாயிற்று . ( பொன் தோயிக்யாதி ) 
" வ ) தாலவ உேவா நா யயளவக்ஷ ஹரே - பய்யதாம் 
ஸர்வதேவாநாம் யயௌவக்ஷஸ் தலம் ஹரே: " என்று பிராட்டிதானே 
ஆசைப்பட்டுவந்து ஏறும்படியான மார்பு படைத்த . ஸ்ரிய பதியை 
( உன்னையித்யாதி ) ஒருப்ரயோஜகத்தைக்கொண்டு போகையன் றிக்கே 
உன்பக்கலிலே மருவிற்றென் மநஸ் ஸு . 

அரு.-- இரண்டாம்பாட்டு.- ( பொன்தோய்வரைமார்பு பொன் 
னென்று ஸ்த்ரீக்கும் பேராகையாலே பிராட்டி தோய்ந்த மார்பென் 
னுதல் ; பொன் போன்ற வாபரணங்கள் தோய்ந்த மார்பென்னுதல் . 
அன்று - அம்ருத மதந ஸமயத்திலே . மருக்கண்டு 

முழுச்சொல். 
மருவிற்றென்றபடி . 
மனத்துள்ளான்மாகடல் நீருள்ளான் , மலராள் 
தனத்துள்ளான் தண்டுழாய் மார்பன் - சினத்துச் 
செருநருகச்செற்றுகந்த தேங்கோதவண்ணன் 
வருநரகம் தீர்க்கும் மருந்து . 

அங் . - மா கடல் நீர் உள்ளான் மலராள் தனத்து உள்ளான் 
( 7 ) தண் துழாய் மார்பன் செருநர் உக சினத்து செற்று உகந்த 
( 15 ) தேங்கு ஓதம் வண்ணன் வரும் நரகம் தீர்க்கும் மருந்து மன 
த்து உள்ளான் ( 24 ) 

அர்.- விசாலமான ஸமுத்ர ஜலத்தில் சயநித்தவனாய் கமல 
வாஸிநியான ஸ்ரீதேவியின் ஸ்தநத்தில் வாஸம் செய்யுமவனாய் ( எ ) 
குளிர்ந்த திருத்துழாய் மாலையைத் திருமார்பிலுடையவனாய் பகை 
வர் வோறும்படி ( அவர்களைக் ) கோபித்துக் கொன்று களித்தவனாய் 
( கரு )நிறைந்த கடல்போன்ற வடிவையுடையவனாய் வரக்கடவ நரகத் 
தைப் போக்குகைக்கு ஒளஷதம்போல்பவனான ஸர்வேய்வான் ( என் ) 
மனதில் நித்யவாஸம் செய்கிறான் . ( உச ) 

அவ .-- மூன்றாம்பாட்டு.- ( மனதுள்ளான் ) கீழிவரு 
மகஸ்ஸு அங்கே மருவினபடி சொல்லிற்று . 

அவனிவரு 
டைய மாஸ்ஸை யல்லதறியாதபடி சொல்லுகிறதிதில் . 


ந .. 


ஈ . 


வ்யா. 


டைய 


மூன்றாந்திருவந்தாதி , ச - பா , மருந்தும் . 


கூ , 


( மனத்துள்ளானித்யாதி ) ஆம்ரிதரக்ஷணத்துக்காகத் திருப் 
பாற்கடலிலே கிடந்து அவ்வோபாதி பெரியபிராட்டியார் திருமுலை 
த்தடத்தையும் ஒருஸ் தாகமாக வுடையனாய் , தண்டுழாய்மார்பனாய் , 
சினத்திலேசெருநரானவர்கள் மங்கும்படி செற்று ஆம்ரிதவிரோதி 
கள்போகப்பெற்றோமென்றுகந்து அத்தாலே பரமஹரமானவடிவை 
யுடையனாய் , அநுபவித்தல்லது விடாதநரகத்தைக் கடக்கைக்கு 
பேஷஜமானவன் . ( மனத்துள்ளான் ) என்னுடைய 

மநஸ்ஸி 
லுள்ளான் . 

அரு.- மூன்றாம்பாட்டு.-- செருநருக - சத்ருக்கள் மடிய . . 
மருந்தும் பொருளு மமுதமுந்தானே 
திருந்திய செங்கண்மாலாங்கே - பொருந்திய 
நின்றுலகமுண்டுமிழ்ந்து நீரேற்று மூவடியால் 
அன்றுலகந்தாயோனடி . 

அம் .-- திருந்திய செம் கண் மால் அன்று உலகம் உண்டு 
உமிழ்ந்து ( 3 ) ஆங்கே பொருந்திய நின்று நீர் ஏற்று மூவடியால் 
உலகம் தாயோன் அடிதானே மருந்தும் பொருளும் அமுதமும் . ( 20 ) 

அர் .-- ருஜுவாய் சிவந்திருக்கிற திருக்கண்களை யுடையனாய் 
ஸர்வாதிகனாய் அந்தப்ரளயகாலத்தில் லோகங்களை யமுது செய்து 
( பின்பு ) வெளிப்படுத்தி ( அ ) அந்தமஹாபலியின் யாகத்தில் இண 
ங்கி நின்று தாகஜலத்தை வாங்கி மூவடியினா லவ்வுலகத்தை 
யளந்தவனுடைய திருவடிதானே ஒளஷதமும் ; தகமும் ; அம்ரு 
தமும் ( 20 ) 

வ்யா.- நாலாம்பாட்டு.- (மருந்துமித்யாதி ) மருந்தென்று 
விரோதி நிரஸ நமாத்ரத்தைக்கொண்டு பொருளென்று உபாயமாக்கி 
அமுதமென்று உபேயமென்கிறது . மருந்தென்று உபாயமாக்கி ,பொரு 
ளு மமுதமுந்தானேயென்று உபாயத்திலிரண்டவஸ்தையைச் சொல் 
லுகிற தென்றுமாம் . (திருந்திய செங்கண்மால் ) இவனீஸ்வரனென் 
மறியலாம்படி திருந்திச்சிவந்த கண்ணையுடையனான ஸர்வேஸ்வரன் . 
( திருந்திய ) இவ்வாத்மாக்கள் திருந்தாவிட்டால் இவற்றைத் திருத்தப் 
பாராதே இவற்றுக் கீடாகத் தன்னைத்திருத்திக்கொண்டிருக்கும் ஸர் 
வேல்வரனென்னவுமாம் . ( ஆங்கே ெபாருந்திய ) க்ரிய பதிவந்து நீரே 
ற்கிறானென்று கூசவேண்டாதபடி இரப்பிலே பொருந்தி நின்று , 


2 


கல் 


மூன்றாந்திருவந்தாதி , டூ -பா , அடிவண்ணந்தாமரை. 


லோகத்தை நீரேற்று , லோகத்தை வயிற்றிலேவைத்துக்காத்து ,வெளி 
நாடுகாணவுமிழ்ந்து , நீரேற்றலோகத்தை மூவடியாலே அளந்தவ 
னுடைய திருவடி மருந்தும் பொருளு ம மதமுந்தானே . 

அரு.-- நாலாம்பாட்டு - பொருளுபாய மான போது , மருக் 
தென்று அதிஷ்ட நிவ்ருத்தி சொல்லுகையாலே இஷ்ட ப்ராப்திக் 
குபாயமென்றபடி . (திருந்திய ) கண்ணுக்காதல் , அவனுக்காதல் 
விசேஷணம். 
அடிவண்ணந்தாமரை யன்றுலகந்தாயோன் 
படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம் - முடிவண்ணம் 
ஓராழிவெய்யோ னொளியு மஃதன்றே 
ஆராழிகொண்டாற் கழகு . 

ரு . 
அங்.- அன்று உலகம் தாயோன் அடி வண்ணம் 

தாமரை . 
( 5 ) படி வண் 307 ம் பார் கடல் நீர் வண்ணம் ( 10 ) முடி வண்ணம் ஓர் 
ஆழி வெய்யோன் . ஒளியும் அஃதன்றே . ( 16 ) ஆர் ஆழி கொண்டா 
ற்கு அழகு . ( 20 ) 

அர் .-- மஹாபலிதாநம் கொடுத்தவக்காலத்தி லுலக மளந்தவ 
னுடைய திருவடியின் ஸௌந்தர்யம் தாமரைப்பூப்போலிருந்தது .( 5 ) 
திருமேனியின் வர்ணம் பூமியைச்சூழ்ந்த ஸமுத்ரஜலத்தின் நிறம் 
போலிருந்தது . ( 10 ) கிரீடகாந்தி ஒற்றைச் சக்கரமுடையதேரேறின 
ஸூர்யன் போலிருந்தது . தேஜஸ்ஸு மந்தஸூர்யன் போல விருந்தது . 
( 16 ) ஸௌந்தர்ய பூர்ணமான திருவாழி யேந்தினவருடைய ஸௌந்த 
யேம் இவ்விதமாயிருந்தது . ( 20 ) 

வ்யா.- அவ - ஐந்தாம்பாட்டு.- ( அடி வண்ணம் ) திருவுலகளக் 
தருளினபடி ப்ரஸ்து தமானவாறே அதுக்குத் தோற்று அவனழகை 
யநுபவிக்கிறார் . 

( அடிவண்ணந்தாமரை ) திருவடிகளுடைய சிறம் தாமரை ( அன் 
றித்யாதி ) லோகத்தை யடங்கலு மளந்து கொண்டவனுடைய நிறம் 
பார் சூழ்ந்த கடலின் நிறம் . வெளுப்புப்பேசுகிற விடமாகில் திரு 
ப்பாற்கடலினுடைய நிறமென்னவுமாம் . ( முடியித்யாதி ) திருவபி 
ஷேகத்தினுடைய நிறம் ஆதித்யன் . ( ஒளியுமஃதன்றேயித்யாதி ) 
கையிலே திருவாழி பிடித்தால் வேறொரு ஆபரணம் சாத்தவேண்டா 
திருக்கிறவனுடைய அழகு அடி வண்ணந்தாமரை , 

* ( பா ) பாற்கடல் 


மூன்றாந்திருவந்தாதி , சு -பா , அழகு . எ பா , கழல் . 


கக 


சு . 


சு 


அரு.- ஐந்தாம்பாட்டு .-- ( ஒளியுமஃதன்றே ) ஆபரண சோ 
பையால் வந்ததேஜஸ்ஸுமந்தவாதித்யனுடையசேஜஸ்ஸுபோலே 
அன்றோவென்றபடி . இதுக்ரியாபதம் . 

அழகன்றேயாழியாற் காழிநீர்வண்ணம் 
அழகன்றேயண்டங்கடத்தல் - அழகன்றே 
அவ்கை நீரேற்றார்க் கலர்மேலோன்கால்கழுவக் 
கங்கை நீர்கான்றகழல் . 

அந்.- ஆழியாற்கு ஆழி நீர்வண்ணம் அழகன்றே ! அண்டம் 
கடத்தல் அழகன்றே ? ( 6 ) அம் கை நீர் ஏற்றார்க்கு அலர்மேலோன் 
கால் கழுவ ( 12 ) கங்கைநீர் கான்ற கழல் அழகன்றே ? ( 16) 

அர் .-- திருவாழியேந்திய ஸர்வேஸ்வரனுக்கு ஸமுத்ர ஜலம்போ 
ன்ற நிறம் அழகன்றோ? ப்ரஹ்மாண்டத்தை யாக்ரமித்த தழகன்றோ? 
( சு ) அழகிய திருக்கையில் தாநஜலமேந்தியஸர்வேஸ்வரனுக்கு கமலா 
ஸகனாகியப்ரஹ்மா திருவடி விளக்க ( க 2 ) ( அப்போது ) கங்காஜலத் 
தைப் பெருக்கின திருவடி அழகன்றோ? ( க ..). 

வ்யா.- ஆறாம்பாட்டு - ( அழகு ) ( ஆழியித்யாதி ) ஸர்வேஸ்வர 
னுக்குக் கடலினீரினுடைய நிறம் வெறுமனே நிறமா குமதேயோ ? 
அழகன்றோ ? இன்னிறமுடையவற்கு வேறொரு ஒப்பனைவேணு 
மோ ? ( அண்டங்கடத்தலழகன்றே ) செயலோ வழகிய தன்றிக்கே 
யிருக்கிறது . ( அங்கையித்யாதி ) திருவடி தான் கங்கைக்குக்காரண 
மென்று பாவநமாத்ரமாகுமதேயோ ? அதுவுமவனுக்கழகன்றோ. சு . 
கழல் தொழுதும் வாநெஞ்சே கார்க்கடல் நீர் வேலை 
பொழிலளந்த புள்ளூர்திச்செல்வன் - எழிலளந்து 
மெண்ணற்கரியானையெப்பொருட்கும் சேயானை 
நண்ணற்கரியானை நாம் 

அங் . - நெஞ்சே ! கார் கடல் நீர் வேலை பொழில் அளந்த புள் 
ஊர்தி செல்வன் ( 9 ) எழில் அளந்து எண்ணற்கும் அரியானை எப்பொ 
ருட்கும் சேயானை ( 15 ) நண்ணற்கு அரியானை நாம் கழல் கொழு 
தும் . வா . ( 21 ) 

அர் . - மனமே ! கரிய கடல் நீருக் கெல்லையாயிருக்கிற பூமியை 
யளந்தவனாய் கருடனை வாஹநமாகவுடையவனாய் ஸ்ரீமானாய் ( க ) 
அழகைப் பரிச்சேதித்து ( இவ்வளவென்று ) நினைக்கைக்கும் துர்லப் 


எ . 


கஉ 


மூன்றாந் திருவந்தாதி , அ - பா , நாமம்பல சொல்லி , 


எ . 


னாய் ஸமஸ்தவஸ்துக்களுக்கும் தூரஸ்தனாய் (கரு) ( அநால்ரிதர்க்குக்) 
கிட்ட வரியனாயிருக்கிறஸர்வேஸ்வரனை நாம் திருவடி தொழு 
வோம் வா . ( உக) . 

வ்யா .-- அவ.- ஏழாம்பாட்டு.- ( கழல ) அழகிப்படி குறை 
வற்றபின்பு நாமுமிப்படி யநுபவிப்போமென்று திருவுள்ளத்தை 
யழைக்கிறார் . 

( கார்க்கடலி த்யாதி ) கடல் சூழ்ந்தபூமியை யளந்து , புள்ளூர்தி , 
அத்தாலே ஸ்ரீமானாய் . ( எழிலி த்யாதி ) எழிலையளந்து மநோரதிக்க 
வொண்ணாதவனை . ( எப்பொருட்கும் சேயானை ) எல்லாப்பொருளுக் 
கும் தூரஸ் தனாயுள்ளவனை . (நண்ணற்கரியானை ) ஸ்வயத்நத்தாலே 
காண்பார்க்குக் கிட்டவரியனானவனை . ( காம்கழல்தொழுதும்வா கெ 
ஞ்சே ) அவன் காட்டக்காணவிருக்கிற நாம் திருவடிகளைத்தொழு 
வோம்போகு . 

அரு . - ஏழாம்பாட்டு.- கார்க்கடல் நீர் வேலை பொழில் - கருநீ 
ரையுடைய கடற்கரையாலே சூழப்பட்ட பூமி . பொழில்- பூமி . வேலை . 
கரை . அளந்து - அழகைப்பரிச்சேதித்து . 
நாமம்பல சொல்லி நாராயணாவென்று 
நாமங்கையால் தொழுது நன்னெஞ்சே- வாமருவி 
மண்ணுலகமுண்டுமிழ்ந்து வண்டறையுந்தண்டுழாய் 
கண்ணனையே காண்கநங்கண் . 

அ . 
அர்.- நல் நெஞ்சே ! பல நாமம் நாராயணாவென்று சொல்லி 
(6 ) காம் அம் கையால் தொழுதும் . மருவி வா . (12 ) மண் உலகம் உண்டு 
உமிழந்து ( 16 ) வண்டு அறையும் தண் துழாய் கண்ணனையே நம் 
கண் காண்க . ( 24 ) 

அர்.- அநுகூலமான மாஸ்ஸே ! அநேக திருநாமங்களையும் 
காராயணாவென்கிற திருநாமத்தையும் சொல்லி ( சு ) நா மழகிய கையில் 
லாஸ்ரயிப்போம் . விருப்புற்று வா , ( க.உ ) பூலோகம் முதலிய லோக 
ங்களை யமுது செய்து பின்பதை) வெளிப்படுத்தின வனாய் (கசு ) வண்டு 
கள் சப்தியா நின்ற குளிர்ந்த திருத்துழாய் மாலையையுடையனான 
ஷ்ணனையே நம்முடைய நேத்ரங்கள் காணக்கடவதாக , ( உச) . 

வ்யா.- அவ.- எட்டாம்பாட்டு.-- ( காமம் ) எல்லாவித்ரி 
யங்களு மவனையநு ஸந்திக்க வேணுமென்கிறார் . 


ன க்ரு 


மூன்றாந்திருவந்தாதி , கூ -பா , கண்ணும் . கா -பா , தேசும் . 


( நாமம்பலசொல்லி ) கார்யபுத்யாசொல்லுகிறாராகிலிறே யொன் 
றைச்சொல்லுவது . எல்லாத் திருநாமங்களையும் சொல்லி, ( நாராயணா 
வென்று) அஸாதாரணமான நாமத்தைச் சொல்லி . ( கையால் தொழுது 
நன்னென் சே ) எல்லாவிந்த்ரியங்களுக்குமடி நீயிறே . ( மண்ணித்யாதி ) 
ப்ரளயம் வருமென்றேற்கவே கோலி வயிற்றிலேவைத்து . வெளிநாடு 
காணவுமிழ்ந்து போக்ய பூதனாய் ஸலபனான க்ருஷ்ணனையே விரும் 
பிக்காணவேணுங்காண் . 


கி . 


கண்ணுங்கமலம் கமலமேகைத்தலமும் 
மண்ணளந்தபாதமும்மற்றவையே - எண்ணில் 
கருமாமுகில்வண்ணன் கார்க்கடல் நீர்வண்ணன் 
திருமாமணிவண்ணன் தேசு . 

அக்.- கருமா முகில் வண்ணன் கார் கடல் நீர் வண்ணன் ( 7 ) 
திரு மா மணி வண்ணன் தேசு எண்ணில் ( 13 ) கண்ணும் கமலம் 
கைத்தலமும் கமலமே . ( 17 ) மற்று மண் அளந்த பாதமும் 
அவையே . ( 22 ) 

அர்.- கறுத்த பெரிய மேகம் போன்ற வடிவையுடையவனாய் 
கருங் கடல்நீர் நிறத்தனாய் ( எ ) அழகிய ஸ்லாக்யமான மணி யுருவ 
னான ஸர்வேஸ்வரன் தேஜஸ்ஸை யாராய்ந்து பார்க்கில் ( க ) திருக் 
கண்களும் தாமரஸ புஷ்பம் போன்றிருக்கும் .திருக்கைத்தலமும் தாம 
ரஸபுஷ்பம்போலவே யிருக்கும் .( கஎ ) இன்னமும் பூலோகத்தை யாக் 
ரமித்த திருவடியும் அப்புஷ்பம் போலவே இருக்கும் . (உஉ ) 

வ்யா .-- ஒன்பதாம்பாட்டு.- ( கண்ணும் )(கருமாமுகில்வண்ணன் , 
கார்க்கடல் நீர்வண்ணன் திருமா மணிவண்ணன் தேசெண்ணில் ) ஸ்ர 
மஹரமாய் கண்ணுக்கடங்காதேதிரண்டு குளிர்ந்திருந்தவனுடைய 
வழகையெண்ணில் , ( கண்ணுங்கமலம் கமலமேகைத்தலமும் மண்ண 
ளந்தபாதமும் மற்றவையே ) காடுமேடுமான பூமியையளந்ததுவும் 
பூவைக்கொண்டே . 


க . 


க . 


தேசுந்திறலும் திருவுமுருவமும் 
மாசில் குடிப்பிறப்பும் மற்றவையும் - பேசில் 
வலம்புரிந்தவான்சங்கங் கொண்டான் பேரோத 
நலம்புரிந்து சென்றடையும் நன்கு 


க 0 . 


க 


மூன்றாந்திருவந்தாதி , கக- பா , நன்கோதும். 


க . 


அக்.- வலம்புரிந்த வால் சங்கம் கொண்டான் பேர் 
( 7 ) தேசும் திறலும் திருவும் உருவமும் மாசு இல் குடி பிறப்பும் 
( 15 ) மற்றவையும் நன்கு நலம் புரிந்து சென்று அடையும் . ( 21 ) 

அர்.- தக்ஷிணாவர்த்தமான வெண் சஙகை (திருக்கையில் ) ஏந் 
திய திருமாலுடைய திருநாமத்தைச் சொல்ல அதின்பலத்தைப் ) 
பேசினால் ( எ ) தேஜஸ்ஸம் ஸாமர்த்யமும் ஐஸ்வர்யமும் ஸௌந்த 
ர்யமும் 

குற்றமற்ற குலத்தில் ஜந்மமும் ( கரு ) மற்றுமுண்டான 
நன்மையும் ( தங்கள் ) மேன்மையை விரும்பி த்தானே ) வந்து 
சேரும் . ( உக ) 

வ்யா . அவ .- பத்தாம் பாட்டு , - ( தேசும் ) அங்குள்ளவழ 
கைப்பேசிப் போமித்தனையோ ? நமக்கும் சிலபேறுகள் வேண்டாவோ 
வென்னில் ; நாமவனுடைய திருநாமங்களைச் சொல்ல உபக்ரமிக்க 
எல்லா ஸம்பத்துக்களும் தங்களுடைய ஸ்வரூபம் பெறுகைக்காகத் 
தானேவந்தடையுமென்கிறது . 

( தேஈம் ) மதிப்பும் . ( திறலும் ) பராபிபவாஸாமர்த்யமும் 
( திருவும் ) ஐஸ்வர்யமும் . (உருவமும் ) வடிவழகும் . ( மாசில் குடிப் 
பிறப்பும் ) குற்றமற்றபிறப்பும் ( மற்றவையும்நன்கு ) அநுக்த 
மானவையும் இவையெல்லாமான நன்கு . ( பேசில் திருநாமம் சொன் 
னதுக்கு பலம் பேசப்போகாது , ப்ரயோஜநத்திலே பேசில் . ( வலம 
புரிந்த வித்யாதி ) ஸர்வேஸ்வரனுடைய திருநாமத்தைச் சொல்ல . 
( நலம்புரிந்து சென்றடையும் ) இஸ்ஸம்பத்தெல்லாம் தன் பேறாகச் 
சென்றடையும் . 

அரு.-- பத்தாம்பாட்டு .-- நன்கு -கீழ்ச்சொன்ன வெல்லா நன் 
மையும் . வலம்புரிந்த -வலமாகப்புரிந்திருக்கை . 
நன்சோதும் நால்வேதத்துள்ளான் , நறவிரியும் 
பொங்கோதருவிப் புனல்வண்ணன்- சங்கோதப் 
பாற்கடலான்பாம்பணையின்மேலான் , பயின்றுரைப்பார் 
நூற்கடலான் நுண்ணறிவினான் . 

அக்.- நன்கு ஓதும் நால்வேதத்து உள்ளான் ( 4) நறவு இரியும் 
பொங்கு ஓதம் அருவி புனல் வண்ணன் ( 11 ) சங்கு ஓதம் பாற்கட 
லான் பாம்பணையின் மேலான் (16 ) பயின்று உரைப்பார் நூற்கடலான 
நுண்ணறிவினான் . ( 20 ) 


க 0 . 


கக . 


மூன்றாந் திருவந்தாதி , கஉ.பா , அறிவென்னும் . 


கக . 


என்கிற 


அர் .-- நன்றாய் (க்ரமத்துடன் ) ஓதப்படுகிற நால்வகையான 
வேதங்களில் ப்ரதிபாதிக்கப்பட்டவனாய் ( ச ) தேன் தோற்கும்படி 
யாயும் வருத்தியடைகிற ஸமுத்ரம்போலவும் மலையருவியின் ஜலம் 
போலவு மிருக்கிற திருமேனியையுடையனாய் ( கக ) சங்கங்களோடு 
கூடிய அலைகளையுடைய திருப்பாற்கடலில் கண் வளர்ந்தருளு மவனாய் 
ஆதிசேஷனாகிறபடுக்கைமேல் பள்ளிகொண்டவனாய் ! கசு ) விமர் 
சித்துச் சொல்லும்மந்வாதிகளுடைய சாஸ்த்ரஸாகரத்தில் ப்ரதிபாதிக் 
கப்பட்டவனாயிருக்கிறஸர்வேஸ்வரன் ஸூக்ஷ்ம புத்தியாலறியத்தக்க 
வனாயிருப்பன் . ( 20 ) 

வ்யா.- அவ.- பதினோராம்பாட்டு.- (நன்கோதும் ) அவன் 
திருநாமத்தைச் சொல்லத் தானே காட்டக் காணுமத்தனை . அல்லாதா 
ர்க்கு துர்ஜ்ஞேயனென் கிறது . 

( நன்கோது மித்யாதி ) ப்ரதிநியத விசேஷங்களோடேகூட 
ஸாங்காத்யயநம் பண்ணினவேதங்களாலே " வேெெகாலெெர 
ஹவைவே ..) : - வேதைஸ்ச ஸர்வைாஹமேவவேத்ய : 
படியே ப்ரதிபாதிக்கப்பட்டவன் . (நறவித்யாதி ) தேன் தோற்கும்படி 
யாய்க் கிளர்ந்த கடல்போலேயும் அருவிப் புனல்போலேயு மிருந்து 
ள்ள திருமேனியையுடையவன் . ( சங்கோதப்பாற்கடலான் ) சங்குக 
ளோடே கூடின திரையையுடைத்தான திருப்பாற்கடலிலே கண் 
வளர்ந்தருளுமவன் . (பாம்பணையின் மேலான் ) அநந்தசாயி . ( பயின் 
றுரைப்பார் நூற்கடலான் ) ஸாதரமாகவுரைக்குமவர்களாலே இதி 
ஹாஸபுராணங்களாலே ப்பதி பாதிக்கப்படுமவன் ( நுண்ணறிவினான் 
ஸ்வயத்நத்தாலே யறிவார்க்கு துர்ஜ்ஞேயன் . 

அரு.- பதினோராம்பாட்டு -- சொல்ல - சொல்லுகைக்கு . ப்ரதி 
நியதவிசேஷங்களோடேகூட என்றபடி . ( நறவிரியும் ) நறவு- தேன் , 
இரியும் -சிதறும்படி , தோற்கும்படியென்கை ,, நூற்கடல் - சாஸ் 
த்ரக்கடல் . 

க . 
அறிவென்னுந்தாள்கொளுவி யைம்புலனுந்தம்மில் 
செறிவென்னுந்திண்கதவம்செம்மி- மறையென்றும் 
நன் கோதி நன்குணர்வார்காண்பரோ, நாடோறும் 
பைங்கோதவண்ணன்படி 

உ . 
அந்.- என்றும் மறை நன்கு ஓதி அறிவென்னும் தாள் கொ 
ளுவி ( 7 ) ஐம்புலனும் தம்மில் செறிவென்னும் திண் கதம் செம்மி 


கக . 


மூன்றாந்திருவந்தாதி , கங -பா , படிவட்டத்தாமரை . 


நன்கு உணர்வார் ( 15 ) பைங்கோ தவண்ணன்படி நாடோறும் காண் 
பர் . ( 18 ) 


கஉ . 


அங்.- எப்போதும் வேதத்தைச் செவ்வையா யத்யயாம்செய் 
து ஞானமாகிற பூட்டைத்தொடுத்து ( எ ) ஐவகையான விந்திரியங்க 
ளைத் தமக்குள் ளடக்குகையாகிற வலிய கதவை யடைத்து நன்றா 
யறியவல்லவர்கள் ( கரு ) அழகியகடல்நிறத்தனான ஸர்வேஸ்வரன் 
வகையை ப்ரதிதிநமு மறிவார்கள் . ( கஅ) 

வ்யா.- அவ.- பன்னிரண்டாம்பாட்டு . - ( அறிவென்னும் ) 
ஒருத்தருக்கு மறியப்போகாதோவென்னில் , இப்படி யறிவார்க்கறி 
யலாமென்கிறது , 

( அறிவித்யாதி ) தண்ணிதான ஸ்ரவண ஜ்ஞாநத்தை மூட்டி . 
( ஐம்புலனுமித்யாதி ) பாஹ்யேந்த்ரியங்கள் மாஸ்ஸோடே கூடி ம 5 
ஸ்ஸ ஆத்மாவோடேகூடி யிருக்கிற விந்தச் செறிவாகிற திண்ணிய 
கதவை இந்த்ரியங்கள் பாஹ்யவிஷயங்களில் போகாதபடி செம்மி . 
( மறையென்றும் நன்கோதி ) " யோமாகாலாயரேநேக . யோகா 
த்ஸ்வாத்யாயமாமநேத் . யோகங் கைவந்தாலும் ப்ரமாணப்ரமேயங் 
களுடைய சேர்த்தியநுஸந்திக்க வேணும் . (நன்கித்யாதி ) உபாஸநம் , 
த்ருவா நுள் ம்ருதி , தர்சந ஸமாநாகார ப்ரத்யக்ஷதாபத்தி . இவ்வளவா 
கவுணர்ந்தவர்கள் நன்குணர்ந்தவராகிறார் . ஸ்ரமஹரமான வடிவை 
யுடையவனுடையபடி .. இப்படி யுணர்ந்தவர்கள் நாள் தோறுங் காண் 
பர்கள் . 

2 . 
அரு.- பன்னிரண்டாம்பாட்டு.- ( தாள் கொளுவி ) மேலே 
தகவு சொல்லுகையாலே ஜ்ஞாநமாகிற தாளையிட்டு என்கிறது . 
( யோகாதித்யாதி ) யோகத்தினாலே அநதீத சாகைகளையு மறிகை . கஉ . 

படிவட்டத்தாமரை பண்டுலகம் நீரேற்று 
அடி வட்டத்தாலளப்ப நீண்ட - முடிவட்டம் 
ஆகாயமூடறுத் தண்டம் போய் நீண்டதே 
மாகாயமாய் நின்ற மாற்கு . 

அங் .-- பண்டு உலகம் , நீரேற்று படிவட்டத்தாமரை அடி 
வட்டத்தால் அளப்ப ( 6 ) மா காயமாய் நின்றமாற்கு நீண்ட முடி 
வட்டம் ( 12 ) ஆகாயம் ஊடறுத்து அண்டம் போய் நீண்டதே. ( 16) . 


கட . 


மூன்றாந் திருவந்தாதி , கச - பா , மாற்பால் . 


கஎ 


கரு . 


அர் - முற்காலத்தி லுலகத்தை தாநஜல மேற்று வாங்கி தாம 
ரைப்பூப்போன்ற பூமியைத் திருவடியினா லளக்கைக்காகப்சு )பெரிய 
திருமேனியுடையனாய் நின்ற ஸர்வேஸ்வரனுடைய நீண்ட கிரீடமா 
னது ( கஉ ) ஆகாயத்தைப் பிளந்து அண்டபித்திவரையிலும் போய் 
வளர்ந்தது . ( கசா ) 

வ்யா.- பதின்மூன்றாம்பாட்டு.- ( படிவட்டத்தாமரை ) பூவலய 
மாகிற தாமரைப்பூவை . ( பண்டித்யாதி ) அடிவலயத்தாலே அளப்ப 
( நீண்டவித்யாதி ) வடிவாலே பாரித்து வ்யாமோ ஹத்தை யுடைய 
னானவனுக்குத் திருவபிஷேகமானது ஆகாசத்தையூடறுத்து அண்ட 
பித்திக் கவ்வருகே நீண்டது . 

மங . 
அரு.- பதின் மூன்றாம்பாட்டு.- படிவட்டத்தாமரை - வட்ட 
மாயிருக்கிற பூமியாகிறதாமரை . மாகாயமாய்நின்ற பெரியவடிவை 
யுடைய . மாற்கு - வ்யாமோ ஹத்தை யுடையவனுக்கு . 

கங . 
மாற்பால்மனம்சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு 
நூற்பால்மனம்வைக்க நொய் விதாம் - நாற்பால 
வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர்முடிதோயும் 
பாதத்தான்பாதம் பணிந்து . 

அந் .-- நால்பாலவேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடி 
தோயும் பாதத்தான் பாதம் பணிந்து ( 8 ) மால்பால் மனம் சுழிப்ப 
மங்கையர் தோள் கைவிட்டு ( 14 ) நூல்பால் மனம் வைக்க நொய் 
விதாம் . ( 18 ) 

அர் .-- சதுர்விதவேத ப்ரதிபாத்யனாப் திருமலையை வா ஸஸ்தா 
நமாக வுடையனாய் நித்யஸூரிகளின் கிரீட முறையும்படியான திரு 
வடிகளை யுடையனான ஸர்வேஸ்வரனுடைய திருவடிகளை யாஸ்ரயி 
த்து ( அ ) அந்தஸர்வேஸ்வரன் பக்கல் மாஸ்ஸை ப்ரவணமாக்கினால் 
பெண்களின் தோளை நிராசைபண்ணி ( கச ) வேதங்களி லுள்ளத்தை 
ப் பொருத்த வெளிதாம் . ( கஅ ) 

வ்யா.- அவ.- பதினாலாம்பாட்டு.- ( மாற்பால் ) " அறிவெ 
ன்னுந் தாள் கொளுவி என்கிறபாட்டிற் சொல்லுகிறபடி இந்திரிய 
ஜயம்பண்ணி யறிகை யரிதாயிருந்ததீ ; அசக்த ரிழக்குமத்தனையோ 
வென்னில் , இழக்கவேண்டாதவுபாயம் சொல்லுகிறது . 

( நாற்பாலவேதத்தான் ) நாலுவகையான வேதத்தாலே ப்பதி 
பாதிக்கப் படுமவன் . வேதைக ஸமதிகம்யனாகில் கண்ணாலேகாண் 


கச . 


3 


கது 


மூன்றாந்திருவந்தாதி , கரு - பா , பணிந்து . 


கரு . 


கிற சப்தாதிகளை அனுபவிப்பார்க்குக் காண வரிதிறேயென்னில் ; 
( வேங்கடத்தான் ) கண்ணாலே கண்டநுபவிக்கும்படி திருமலையிலே 
வந்து நின்றவனை . ஆகில் கண்ணாலே காணப்படுகிற சப்தாதிகளோ 
டொக்குமோவென்னில் , (விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் ) இப் 
படி திருமலையிலே நிற்கிறவன் நித்யஸூரிகளுக்கு ஸ்ப்ருஹணீய 
னானவன் . அவன் திருவடிகளிலேபணிந்து , ( மாற்பால்மனம் சுழிப்ப) 
வ்யா முக்தனாயிருக்கிறவன் பக்கலிலே மநஸ்ஸுசுழிக்க. ( மங்கையர் 
தோள்கைவிட்டு ) நரகத்திலே மூட்டக்கடவதான ஸ்த்ரீகளுடைய 
தோளைக் கைவிட்டு . ( நூற்பால்மனம் வைக்க நொய்விதாம் ) ப்ரமா 
ணங்களிலே அல்பம் மநஸ்ஸை வைக்கவெளிதாம் . 

ச . 
பணிந்துயர்ந்த பௌவப் படுதிரைகள் மோதப் 
பணிந்தபண மணிகளாலே - அணிந்து , அங் 
கனந்தனணைக்கிடக்குமம்மான் , அடியேன் 
மனந்தனணைக்கிடக்கும் வந்து . 

அந்.- பௌவம் படு பணிந்து உயர்ந்த திரைகள் மோத( 6 ) 
பணிந்த பண மணிகளாலே அணிந்து அனந்தன் அணை கிடக்கும் அம் 
மான் அங்குவந்து ( 13 ) அடியேன் மனந்தன் அணை கிடக்கும் . ( 16 ) 

அர் .-- ஸமுத்ரத்தி லுண்டாய் மடிந்து கிளம்புகிற வலைகளடி 
க்க ( சு ) ( அத்திவலை மேல்விழாதபடி ) கவித்த படங்களிலுள்ள மாணி 
க்கங்களினா லலங்கரிக்கப்பட்ட திருவந்தாழ்வானாகிற படுக்கையின் 
மேற் பள்ளிகொண்ட ஸ்வாமி ( கங அப்படுக்கையைவிட்டுவந்து 
அடியேனுடைய மகஸ்ஸாகிற படுக்கையில் சயநித்தான் . ( கசு ) கடு . 

வ்யா.- அவ.- பதினைந்தாம் பாட்டு.- ( பணிந்து ) அவனாலே 
ஸ்வயம்வரிக்கப் 

பட்டவனுக்கு துக்கமொன்றுமில்லையிறே என் 
கிறது . 

(பணிந்தித்யாதி ) தாழ்வது கிளருவதானகடல் திரைகளை மோத . 
மோதவென்கிறது - குறுந்திவலைபடிலும் திருமேனியிலே ஒருமலை 
விழுந்தாற்போலே யிருக்கை. ( பணிந்தபணமணிகளாலே ) அத் 
திவலைகள் திருமேனியில் படாதபடி காத்தபணத்தின்மணிகளாலே. 
( அணிந்தித்யாதி ) அதினாலே யலங்க்ருதனான திருவனந்தாழ்வானாகிற 
படுக்கையிலே கிடக்கிற ஸர்வேஸ்வரன் . ( வந்து அடியேன் மன 
தனணைக்கிடக்கும் ) அப்பெரிய படுக்கையிலே கிடக்குமவன் பரி 
யவு மறியாதே அப்படுக்கை வாய்ப்பு மின்றிக்கேயிருக்க வக்தென்மா 


கா . 


மூன்றாந் திருவந்தாதி , கசு -பா , வந்து , 
ஸ்ஸிலே தங்காநின்றான் . எங்கேதங்குமவன் எங்கே தங்காநின்றான் . 
கிடக்க வொருபடுக்கையில்லாதவன் படுக்கையுள்ள விடந் தேடி வரு 
மா போலே . திருவயோத்யையிலுள்ளார் அவனைச் சரணம்புக்குக்கிட 
க்க , சூவாதஹவாஜி.ஆவாஸந்த்வஹமிச்சாமி என்றிருக் 
தாற்போலே . 
வந்துதைத்தவெண்டிரைகள் செம்பவளவெண்முத்தம் 
அந்திவிளக்குமணிவிளக்காம்- எந்தை 
ஒருவல்லித்தாமரையாளொன்றியசீர்மார்பன் 
திருவல்லிக்கேணியான் சென்று . 

அக்.- ஒரு அல்லி தாமரையாள் சென்று ஒன்றிய சீர் மார்பன் 
( 7 ) வெண் திரைகள் வந்து உதைத்த செம் பவளம் வெண் முத் 
தம் ( 15 ) அந்தி விளக்கும் அணிவிளக்காம் திருவல்லிக்கேணியான் 
எந்தை . ( 20 ) 

அர்.- மிக்கவழகிய விதழ்களையுடைய கமலப்பூவில் வஸிபா 
நின்ற பிராட்டி போ யுறைந்த வழகிய திருமார்பையுடையனாய் ( எ ) 
வெண்மையான அலைகள் கொண்டுவந்து தள்ளாநின்ற சிவந்த பவள 
த்தையும் வெள்ளை முத்துக்களையும் ( கரு ) ஸந்த்யாகாலத்துக்கு 
ப்ரகாசகமான மங்கள தீபமாகவுடைய திருவல்லிக்கேணியி லெழுந்த 
ருளியிருக்கிற பார்த்தஸாரதி பெனக்கு ஸ்வாமி . ( 20 ) 

வ்யா .-- அவ.- பதினாறாம் பாட்டு.- ( வந்து ) இப்படி வந்து 
தங்குகைக்கடி பிராட்டியோடேயிருக்கை யென்கிறார் . 

( வந்தித்பாதி ) வந்துதையா நின்றுள்ள வெண் 
யுண்டான சிவந்த பவளமும் , ஒளியையுடைத்தான முத்தும், அந்திக்கு 
ப்ரகாசகமாக நின்றமங்கள தீபத்தை யுடைத்தான திருவல்லிக்கேணி 
யிலே நின்றவன் . ( சென்று ஒருவல்லித்தாமரையா ளொன்றிய சீர் 
மார்பன் ) ( 

வதாலவ - உேவா நா . யயளவக்ஷ.ஹரோ - 
பல்ய தாம்ஸர்வதேவாநாம் யயௌவக்ஷஸ்தலம் ஹரே:) பன்பதாம் 

று அநாதரேஷஷ்டீ. ப்ரஜைகள் பார்த்திருக்க பர்த்தாவின் 
படுக்கையைக் கணிசித்தேறுவாரைப்போலே தேவர்கள் பார்த்துக் 
கிடக்கத் திருமார்பிலே யேறினாள் . ( தயாவலோகிதாவோ, தயாவ 
லோகிதா தேவா8 ) பின்னை ஸர்வேஸ்வான் இவர்களுடைய அல 
மாப்பைப்பாராயென்று திருவுள்ளத்தாலே நினைத்தபடி தோற்றப் 
பின்னை பவளாலே பார்க்கப் பட்டவர்கள் ( வ ., ஹிேஷமே 


கசு . 


டி ரைகளா 


லே 


என் 


உ 0 


மூன்றாந்திருவந்தாதி , கஎ - பா , சென்றாள் . 


ஹாாழ- ப்பதேஹிஸுபகேஹாரம் ) அவன் நினைவுஞ் சொல்லுமறி 
ந்திறே சிலரைக் கடாக்ஷிப்பதும் , சிலரைக் கொண்டு கொடுப்பதும் . 
பெரிய பிராட்டியார் தானே சென்றடையும் திருமார்பை யுடைய 
னாய் திருவல்லிக்கேணியானானவன் . ( எந்தை ) எனக்குஸ்வாமி . கசு . 


கசா . 


கஎ . 


அரு.- பதினாறாம் பாட்டு.- பவளமும் முத்தும் ப்ரகாசக 
த்வேரு விளக்காக ப்ரகாசியா நிற்கை . அவன் நினைவறிந்தே பார்க்கு 
மோவென்ன , அருளிச்செய்கிறார் ( ப்ரதேஹீத்யாதி ). 
சென்ற நாள் செல்லாதசெங்கண் மாலெங்கண்மால் 
என்ற நாளெந்நாளும் நாளாகும்- என்றும் 
இறவாத வெந்தை யிணையடிக்கே யாளாய் 
மறவாது வாழ்த்துக வென்வாய் . 

அ.- செம் கண் மால் எங்கள் மால் என்றநாள் சென்றநாள் 
செல்லாதநாள் எந்நாளும் நாளாகும் . ( 10 ) என்றும் இறவாத எந்தை 
இணை அடிக்கே ஆளாய் என்வாய் மறவாது வாழ்த்துக . ( 19 ) 

அர்.- சிவந்த நேத்ரங்களையுடைய ஸர்வேஸ்வர னெங்களிடத் 
தில் வ்யாமோஹத்தையுள்ளவன் என்றறிந்தநாள் ( அதற்கு முன்) கழி 
ந்தநாள் ( இனி ) வரக்கடவ நாளாகிய வெல்லாநாளும் நன்னாளாம் . 
( க 0 ) எப்போது மழிவில்லாத பிதாவான ஸர்வேஸ்வரனுடைய பொ 
ருத்திய திருவடிக்கு தாஸனாய் என்னுடைய வாக்கு விஸ்ம்ருதியின்மி 
மங்களாசா ஸநம் செய்யக்கடவதாக . (கக 

வ்யா . - அவ.- பதினேழாம்பாட்டு - ( சென்றநாள் ) அவ 
ளோடே கூடியிருக்கையாலே பலத்துக்குத்தட்டில்லை , இனி யென் 
னுடைய வாக்கானது அவனை விச்சேதமின்றிக்கே . அநுபவிப்பதாக . 

( செங்கண்மா லெங்கண்மா லென்றநாள் சென்றநாள் செல்லாத 
எந்நாளும் நாளாகும் ) ஸர்வேஸ்வரன் என் பக்கலிலே வ்யாமோ 
ஹத்தைப்பண்ணினானென்று அறிந்தநாள் , கழிந்தநாள் , வரக்கடவ 
நாளான வெல்லாநாளும் நல்விடிவாம் . இந்நாள் வரும்படி கழிந்தநா 
ளாகையாலேபோன நாளுமழகிது . மேல் விச்சேதமின்றிக்கே அநும் 
விக்கப்பெறுகையாலே வரும் நாளு மழகிது . ( என் று மித்யாதி .) ஒரு 
நாளுண்டாய் ஒருநாளின்றிக்கே யொழியுமுறவின்றிக்கே நித்யனான 
பிதாவினுடைய வாக்கானது விச்சேதமின்றிக்கே வாழ்த்துக . கஎ . 


கஎ . 


உக 


மூன்றாந்திருவந்தாதி , க அ - பா , வாய் , ககூபா , அருளாது . 


வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிபால் , மூவடி மண் 
நீயளந்து கொண்ட நெடுமாலே - தாவிய நின் 
எஞ்சாவிணையடிக்கே யேழ்பிறப்புமாளாகி 
அஞ்சாதிருக்கவருள் 

கஅ . 
அம்.- வாமனனாய் வாய்மொழிந்து மாவலிபால் மூவடி மண் 
அளந்து கொண்ட நெடுமாலே ! ( 7 ) தாவிய எஞ்சா நின் இணை அடி 
க்கே ஏழ் பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க நீ அருள் . ( 18 ) 

அர்.- வாமநாவதாரமெடுத்து சிலவற்றைச் ) சொல்லி மஹா 
பலிபக்கல் மூன்றடி பூமியை ( வாங்கி அதைத் திருவடிகளாலே ) யாக் 
ரமித்த ஸர்வாதிகனே ! ( எ ) உலகமளந்த குறைவற்ற உன் னிரண்டு 
திருவடிகளுக்கே மேல்வரும் ஜமங்களெல்லாவற்றிலு மாட்பட்டு 
பயப்படாதிருக்கும்படி நீ க்ருபைசெய்யவேண்டும் . (கஅ ) கஅ . 

வ்யா.- அவ . - பதினெட்டாம்பாட்டு -- ( வாய்மொழிந்து ) 
உன்னுடைமையை யொன் றுஞ் சோரவிடாத நீயென்னைக்கைக்கொ 
ண்டருளவேணுமென்கிறார் . 

( வாமனனாய் வாய்மொழிந்து ) ஸ்ரீ வாமகனாய் , மாவலி ! மூவடி 
மண்தா என்றருளிச்செய்து . ( மாவலியித்யாதி ) அவன் தரப்பின்னை 
யளந்து கொண்ட ஸர்வேச்வரனே ! தாவியவித்யாதி ) திருவுலகளந்த 
ருளினவனுடைய கல்யாணமான திருவடிகளிலே நிர்ப்பயனாய் கால 
மெல்லாமடிமை செய்திருக்கும்படி யருள் . ஒளஷகத்தை ஸேவித்தா 
னொருவன் தனக்குபடமின்றிக்கே ஸர்ப்பத்தின் வாயிலே கைகொடா 

அவனுடையவருள் பெற்றவன்று ஸம்ஸாரத்திலே 
யிருந்து பயங்கெடவிருக்கத் தட்டில்லை யிறே , 

கஅ . 
அரு.- பதினெட்டாம்பாட்டு . - (எஞ்சாவிணையடி ) எஞ்சுதல் 
சுருங்குதலாய் , சுருக்கமின்றி என் கையாலே கல்யாண குண பூர்ண 
மான திருவடிகளென்றபடி 

ஸம்ஸாரத்திலே யிருக்கச்செய்தே 
அஞ்சாதே யிருக்கக்கூடுமோவென்ன , அருளிச்செய்கிறார் ( ஔஷத 
த்தை யித்யாதி ) . 
அருளாதொழியுமேயாலிலைமேல் , அன்று 
தெருளாதபிள்ளையாய்ச்சேர்ந்தான்- இருளாத 
சிந்தையராய்ச் சேவடிக்கேசெம்மலர் தூய்க்கைதொழுது 
முந்தையராய் நிற்பார்க்குமுன் . 


நின்றானிறே . 


கஅ . 


கக . 


உஉ 


மூன்றாந்திருவந்தாதி , 20- டா , முன் னுலகம் . 


கக . 


அந்.- இருளாத சிந்தையராய் சே அடிக்கே செம் மலர் தூய் 
கைதொழுது ( 8 ) முந்தையராய் நிற்பார்க்கு முன் அன்று ஆலிலை 
மேல் தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான் அருளாதொழியுமே ? 17 ) 

அர்.- அஜ்ஞாநாந்தகாரமில்லாத மநஸ்ஸையுடையராய்க்கொ 
ண்டு அழகிய திருவடிகளில் சிவந்த புஷ்பங்களை ஸமர்ப்பித்துக் கை 
கூப்பி( அ ) முற்பாடராய் நிற்குமுபா ஸகருக்கு முன்னமே அந்தப் 
ளயகாலத்தில் வட தளத்தில் ஜ்ஞாநயோக்யதையில்லாத பிள்ளை யுரு 
வையுடையனாய்ப் பள்ளிகொண்ட ஸர்வேஸ்வரன்( நமக்கு )க்ருபைசெ 
ய்யாமற்போவனோ? ( கஎ ) 
வ்யா. 

அவ.- பத்தொன்பதாம்பாட்டு.- ( அருளாது ) அரு 
ளென்னுங்காட்டில் அருளுமோவென்று திருவுள்ளம் விசாரிக்க நம 
க்கருளா தொழியுமோவென்கிறார் . 

( ஆலிலையித்யாதி ) ஆலிலையிலே சேர்ந்து வ்பாமுக்தனான பிள்ளை 
நமக்கருளாதொழியுமோ ? ( இருளாதவித்யாதி ) இருளாதசிந்தை 
களை புடையராய்த் திருவடிகளிலே புஷ்பாத்யுபகரணங்களைக்கொ 
ண்டு கைகளாலே தொழுது முற்பாடாயிருக்கிறவர்களுக்கு முன்ன 
ருளாதொழியுமோ ? முன்னேயருளானோ. 
முன் னுலகமுண்டுமிழ்ந்தாய்க்கு , அவ்வுலகமீரடியால் 
பின்னளந்துகோடல் பெரிதொன்றே- என்னே 
திருமாலேசெங்கணெடியானே , எங்கள் 
பெருமானே நீயிதனைப்பேசு . 

அந்.-- முன் உலகம் உண்டு உமிழ்ந்தாய்க்கு அவ்வுலகம் பின் 
ஈரடியால் அளந்து கோடல் பெரிதொன்றே ? ( 9 ) திருமாலே ! செங்கண் 
நெடியானே ! எங்கள் பெருமானே ! நீ இதனை பேசு . என்னே ! ( 18 ) 

அர் .-- முற்காலத்தி லுலகத்தை யமுது செய்து ( அருந்தரம் ) 
வெளிப்படுத்தி அவ்வுலகத்தைப் பின் பொருகாலத்தி லிரண்டடியினா 
லளந்து கொண்டது ஒரு பெரிதோ ? ( க ) பெரியபிராட்டியினிடத்தில் 
வ்பாமோஹமுடையவனே ! சிவந்ததிருக்கண்களையுடைய ஸர்வாதிக 
னே ! எமக்கு ஸ்வாமியே ! நீ யிதைச் சொல் . என்ன ஆய்சர்யம். 


கக . 


20 . 


20 . 


( கஅ ) 


வ்யா .-- இருபதாம்பாட்டு - ( முன்னுலகமித்யாதி ) உன்கை 
யிலே பருத்திபட்ட பன்னிரண்டும்பட்ட விந்தலோகந்தன்னை யே 


மூன்றாந்திருவந்தாதி , உக - பா , பேசுவார் . 


2 . 


உ 0 . 


20 . 


உக . 


பெறாது பெற்றாயாக வளந்து கொள்கை . இது பெரிய தொன்றே ? ( என் 
னே திருமாலே யித்யாதி ) உன்னுடைய மேன்மைக்கும் இத்தாழ்ச்சி 
க்கு மெங்கே சேர்த்தியுண்டு . நீயித்தைச் சொல்லவேணுமென்று எத் 
திறமென்கிறார் . 
அரு . - இருபதாம்பாட்டு.-- அளந்து கோடல் 

அளந்து கொ 
ள்கை - பெரிய தொன்றே - அன்றென்றபடி ! 

பேசுவா ரெவ்வளவு வேசுவர் , அவ்வளவே 
வாசமலர்த் துழாய் மாலையான் - தேசுடைய 
சக்கரத்தான் சங்கினான் சார்ங்கத்தான் , பொங்கரவ 
வக்கானைக்கொன்றான் வடிவு : 

அங்.- வாசம் மலர் துழாய் மாலையான் தேசு உடைய சக்கரத் 
தான் சங்கினான் ( 8 , சார்ங்கத்தான் பொங்கு அரவம் வக்கரனை கொ 
ன்றான் வடிவு பேசுவார் எவ்வளவு பேசுவர் , அவ்வளவே . ( 18 ) 

அர்.- பரிமளம்மிக்க விகழ்களையுடைய திருத்துழாய் மாலை 
யையுடையனாய் தேஜஸ்ஸை யுடைய திருவாழியையுடையனாய் ஸ்ரீ 
பாஞ்சஜந்யத்தையுடையனாய் ( எ ) சார்ங்கமென்கிற வில்லையுடைய 
னாய் பெரிய கூச்சலையுடைய தந்தவக்தானை ஸம்ஹரித்தவனான ஸர் 
வேஸ்வரன் படியைப் பேசவல்லர்க ளெவ்வளவு பேசவார்களோ ? அவ் 
வளவே பேசுவார்கள் . ( இவன்படியைப் பூர்ணமாகப்பேச ஒருவரும் 
சக்தராகார்கள் ) ( கஅ ) 

வ்யா.- அவ.- இருபத்தோராம்பாட்டு -- ( பேசுவார் ) கீழ்திரு 
வுலகளந்தருளின விடம் ப்ப ஸ்து தமாகையாலே அப்படி வரையாதே 
பரிமாறுங் க்ருஷ்ணாவதாரத்தைச் சொல்லுகிறார் . 

(பேசுவாரித்யாதி ) பேசுமவர்களுக்கு யாதோரளவுண்டு , அவ்வ 
ளவுபேசிப்போமத்தனை . விஷயத்தைப் பரிச்சேதித்துப் பேசப்போ 
காது . ( வாசமித்யாதி ) பரிச்சேதிக்கப்போகாமைக்கிவை தனித் 
தனியே ஹேதுக்கள் . ( பொங்கரவ வித்யாதி ) விஸ் த்ருதமான சப் 
தத்தையுடையனான தந்தவக்த்ரனைக் கொன்றவனுடைய வடிவு 
பேசுவா செவ்வளவு பேசுவர் , அவ்வளவே . 

இருபத்தோராம்பாட்டு. - அரவம் - சப்தம் . வடிவு 
ஸவபாவம் . 


உக . 


உக 


உ 5 . 


உச மூன்றாந்திருவந்தாதி , உ.உ -பா , வடிவார். உ ங -பா , விரும்பி . 


உஉ 


வண 


உஉ . 


வடிவார்முடிகோட்டி வானவர்கள் , நாளும் 
கடியார் மலர் தூவிக் காணும் - படியானை 
செம்மையாலுள்ளுருகிச் செவ்வனேநெஞ்சமே 
மெய்ம்மையே காண விரும்பு . 

அந்.- வானவர்கள் வடிவு ஆர் முடி கோட்டி ( 5 ) கடி ஆர் 
மலர் நாளும் தூவி காணும் படியானை ( 11 )நெஞ்சமே ! செம்மையால் 
உள் உருசி செவ்வனே மெய்ம்மையே காண விரும்பு . (19 ) 

அர்.- நித்யஸூரிகள் ஸௌந்தர்யம் மிக்க திருவபிஷேகங்களை 

க்கி பரிமளத்தினால் நிறைந்த புஷ்பங்களைத் தினந்தோறும் ஸமர் 
ப்பித்து ஸேவிக்கத்தக்கஸ்வபாவத்தையுடைய ஸர்வேஸ்வரனை ( கக ) 
மனமே ! மெய்ப்பாட்டை யது ஸந்தித்து உள்ளங் கரைந்து ஸந்மார்க் 
கத்தினால் யதார்த்தமாகக் காண வாசைப்படு . ( ககூ ) 

வ்யா.- அவ . - இருபத்திரண்டாம்பாட்டு - ( வடிவார் ) 
அவன்படி பரிச் சேதிக்கப் போகாத பின்பு அவன் தானே காட்டக் 
காணென் கிறார் . 

( வடிவாரித்யாதி ) தர்சநீயமாயிருந்துள்ள முடிகளை வணக்கித் 
தேவர்கள் நாள்தோறும் பரிமளமிக்கிருந்துள்ள புஷ்பத்தைக் கார்ய 
புத்தியின்றிக்கே திருவடிகளிலே பொகட்டுக்காணும் ஸ்வபாவத்தை 
யுடையவனாயுள்ளவனை . செம்மையாலுள்ளுருகி ) " அவன் சேஷி 
நான் சேஷபூதன் என்னும் முறையாலே ஹ்ருதயம் சிதிலமாய் . 
( செவ்வனே ) அவன் காட்டும் வழியாலே . (நெஞ்சமே மெய்ம்மையே 
காண விரும்பு ) ப்ரயோஜக நிரபேக்ஷமாகக் காணவாசைப்படு . உஉ . 

அரு.-- இருபத்திரண்டாம்பாட்டு .-- ( முடிகோட்டி ) கோடு 
தல் -வணங்குதல் , செவ்வனே - செவ்வே . 

விரும்பிவிண்மண்ணளந்த வஞ்சிறையவண்டார் 
சுரும்புதுளையிற்சென்றூத - அரும்பும் 
புனந்துழாய்மாலையான் பொன்னங்கழற்கே 
மனந்துழாய்மாலாய் வரும் 

அக்.- அம் சிறய வண்டு ஆர் சுரும்பு சென்று துளையில் 
ஊத ( 8 ) அரும்பும் புனம் துழாய்மாலையான் விரும்பி விண் மண் அள 
ந்த பொன் அம் சழற்கே ( 18 ) மனம் துழாய் மாலாய் வரும் . ( 22 ) 


92 


உ .. 


மூன்றாந்திருவந்தாதி , உ ச - பா , வருங்காலிருநிலனும் . 


2 ங . 


உங . 


அர்.- அழகிய இறகுகளையுடைய ஆண்வண்டோடு கூடிய 
பெண் வண்டுபோய் ரஸநாடியி லூதும்போது ( அ ) அரும்பிடாநின்றும் 
தன்னிலத்தில் போல் செழித்துமிருக்கிற திருத்துழாய்மாலையையுடை 
யவனுடைய , ஆசைப்பட்டு ஆகாசத்தையும் பூமியையு மளந்த பொன் 
போலழகிய திருவடிகளை ( கஅ ) யாராய்ந்து கொண்டு ( என் ) மாஸ் 
ஸானது வ்யாமோஹத்தையுடையதாய் வரும் . ( உஉ ) 

வ்யா.- அவ- . இருபத்து மூன்றாம்பாட்டு - (விருட )உபதே 
சம்பலித்தபடி சொல்லுகிறது . 

(விரும்பி யித்யாதி ) பொன்னங்கழற்கே விரும்பி என்னவுமாம் . 
விருப்பத்தோடே விண்ணும் மண்ணுமளந்த , அழகிய சிறகையுடைத் 
தான வண்டார்க்கும் சுரும்பு நரம்பறிந்தூ த அரும்பா நின்றுள்ள புன 
ந்துழாய்மாலையானுடைய விலக்ஷணமான கழலிலே மநஸ்ஸானது 
வ்யாமோ ஹத்தைபபண்ணித் துழாவி வாரா நின்றது . 

அரு.- இருபத்து மூன்றாம்பாட்டு - விரும்பி - மநஸ்ஸ - 
விரும்புதல் ; அவன் விரும்புதல் . வண்டார்சுரும்பு வண்டுகளும் 
வண்டு விசேஷமான சுரும்புகளும் , ஆர்- மிக்கு , திரண்டென்றபடி , 
நரம்பு -தேன் புறப்படுகிறவழி . 

வருங்காலிரு நிலனும் மால்விசும்புங்காற்றும் 
நெருங்கு தீ நீருருவுமானான்- பொருந்தும் 
சுடராழியொன்றுடையான் சூழ்கழலே , நாளும் 
தொடராழிநெஞ்சே தொழுது . 

உச . 
அந்.- ஆழி நெஞ்சே ! இருநிலனும் மால் விசும்பும் காற்றும் 
நெருங்கு தீ நீருருவுமானான் ( 10 ) பொருந்தும் சுடர் ஒரு ஆழி உடை 
யான் சூழ் கழலே வருங்கால் நாளும் தொழுது தொடர். ( 21 ) 

அர்.-- கம்பீரமான மநஸ்ஸே ! விசாலமானபூமியும் பெரிய ஆ 
காசமும் வாயுவும் அடர்ந்த நெருப்பும் ஜலமுமாகிய இவைகளைச் 
சரீரமாகவுடையவனும் ( கம் ) அமர்ந்து உஜ்வலமாய் அத்விதீயமான 
திருவாழியை யடையவனுமான ஸர்வேஸ்வரனுடைய ( ஆஸ்ரிதரை ) 
வியாபியாநின்ற திருவடிகளையே மேல்வரப்போகிறகாலமெல்லாம் 
தினந்தோறும் வணங்கி யாஸ்ரயி , ( உக ) 

( 24 ) 
வ்யா.- அவ.- இருபத்து நாலாம்பாட்டு.- ( வருங்கால் ) 
ஆசைபிறந்தபின் விச்சேதமின்றிக்கே அனுபவிக்கப்பார் . 


உம் . 


4 


உசு மூன்றாந்திருவந்தாதி , உரு - பா , தொழுதால்பழுதுண்டே . 


(இருநிலனுமித்யாதி ) காரணமான பூதபஞ்சகமும் லீலாவிபூதி 
க்குமுபலக்ஷணம் . ( பொருந்து மித்யாதி ) நித்ய விபூதிக்கு முபலக்ஷ 
ணம் , உபய விபூதியுக்கனுடைய சூழ்கழலே வருங்கால் நாளு மாழி 
நெஞ்சே ! தொழுது தொடர். கீழ் விச்சேதித்து அநர்த்தப்பட்டது 
போரும் . முறையாலே ஆஸ்ரயி . 

அரு . - இருபத்துநாலாம்பாட்டு.- வருங்கால் - தானே வரும் 
போது . சூழ்கழல் - ஆபரணங்களாலே சூழ்ந்திருக்கிற கழல் . முறை - 
சேஷத்வமுறை . 
தொழுதால்பழுதுண்டே தூநீருலகம் 
முழுதுண்டுமொய்குழலாளாய்ச்சி விழுதுண்ட 
வாயானைமால்விடையேழ் செற்றானை , வானவர்க்கும் 
சேயானைநெஞ்சே சிறந்து . 

உரு . 
அந் .-- கெஞ்சே ! தூ நீர் உலகம் முழுது உண்டு ( 6 ) மொய் குழ 
லாள் ஆய்ச்சி விழுது உண்ட வாயானை ( 12 ) மால் ஏழ் விடை 
செற்றானை வானவர்க்கும் சேயானை சிறந்து தொழுதால் பழுது 

வண் 
டே ? ( 21 ) 

அர்.-- மனமே ! தெளிந்த நீர் சூழ்ந்த வுலக மனைத்தையு மமு 
து செய்து ( சு ) அழகிய மயிர்முடியையுடைய யசோதையினுடைய 
விழுதான நெய்யை யமுது செய்த திருப்பவளத்தையுடையனாய் ( கஉ ) 
பெரிய ஏழெருதுகளைக்கொன்றவனாய் தேவர்களுக்கும் கிட்டவரிய 
னாயிருக்கிறம்ரிய : பதியைத் தகுந்தபடி யாஸ்ரயித்தால் தோஷமுண் 
டோ ? ( உக ) 

வ்யா .-- அவ.- இருபத்தைந்தாம்பாட்டு . - ( தொழுதால் ) 
நான் சொல்லுகிறது தப்புண்டோவென் கிறார் . 

( தூ நீருலகம் முழுதுண்டு) சூழ்ந்தகடல் அலையா தபடிக் கீடாக 
லோகத்தையெல்லாம் வயிற்றிலேவைத்து . ( மொய்குழலி த்யாதி ) 
அநுகூலருடைய த்ரவ்யத்தாலல்லது தரியாதவனை . ( மால்விடை 
யேழ் செற்றானை ) நப்பின்னைப்பிராட்டியுடைய ஸம்ஸ்லேஷத்துக்கு 
விரோதியான மதித்த ஏறேழையும் செற்றவனை . (வானவர்க்குஞ்சே 
யானை ) ஸ்வயத்தத்தால் காண்பார்க்கு மாஸ்ஸுக்கும் வாக்குக்கும் 
தூரஸ்தனானவனை . ( சிறந்து கெஞ்சே தொழுதால் பழுதுண்டே ) 
ஆட்ரிகர்க்கு ஸலபனானவனைக் கிட்டித்தொழுதால் பழுதுண் டோ ! 


( உரு ) 


மூன்றாந்திருவந்தாதி , உசு- பா , சிறந்தவென் சிந்தையும் . 


உஎ 


உசு . 


இ அரு.- இருபத்தைந்தாம்பாட்டு .-- தூநீர்- தெளிந்த நீர் . சிறப்பு 
தகுதி . 

உடு. 
சிறந்தவென்சிந்தையும் செங்கணரவும் 
நிறைந்தசீர் நீள்கச்சியுள்ளும் - உறைந்ததுவும் 
வேங்கடமும்வெஃகாவும் வேளுக்கைப்பாடியுமே 
தாங்கடவார் தண்டுழாயார். 

அங்.- தண் துழாயார் நிறைந்த சீர் நீள் கச்சியுள்ளும் வேங்க 
டமும் வெஃகாவும் வேளுக்கைப்பாடியும் உறைந்ததுவும் . ( 10 ) சிற 
ந்த என் சிந்தையும் செம் கண் அரவும் தாம் கடவார் . ( 18 ) 

அர்.- குளிர்ந்த திருத்துழாயினாலலங்கரிக்கப்பட்ட கரியபேதி , 
பூர்ணமான ஸம்பத்தையுடைய விசாலமான பெருமாள் கோயிலிலும் 
திருமலையிலும் திருவெஃகாவிலும் வேளுக்கைப்பாடியிலும் வாஸம் 
செய்ததும் . ( கா ) ஸ்லாக்யமான வென்னுடைய மாஸ்ஸையும் சிவந்த 
திருக்கண்களையுடைய திருவனந்தாழ்வானையும் தாம் அதிக்ரமியார் 
(விரும்பியிருப்பர் ). ( கஅ ) 

வ்யா ,-இருபத்தாறாம்பாட்டு .- ( சிறந்த வித்யாதி ) என்னு 
டைய சிந்தையுள்ளும் திருவனந்தாழ்வான் மேலும் கச்சியுள்ளும் 
ஸாதரமாகவுறைந்தது . ( வேங்கடமித்யாதி ) திருமலையிலும் திரு 
வெஃகாவிலும் வேளுக்கைப்பாடியிலுங் கடவரானமாத்ரம்.கடவரா 
னமாத்ரமென்று சொன்ன வுரமெத்தாலே யென்னில் ; ( தண்டுழா 
யார் ) . நிறைந்த சீர் நீள்கச்சியுள்ளும் , வேங்கடமும் வெஃகாவும் 
வேளுக்கைப்பாடியுமுறைந்ததுவும் . சிறந்தவென் சிந்தையும் செங்க 
ணரவும் தாங்கடவார் . உகந்த படுக்கையான திருவனந்தாழ்வானோ 
பாதி யென்னுடையநெஞ்சை அதிக்ரமியார் . அன்றிக்கே , திருவ 
னந்தாழ்வானையும் என்னுடைய நெஞ்சையும் தம்மதாக வபிமாநித்தி 
ருப்பது ; அல்லாதவற்றி லுறைந்த மாத்ரமேயென்று மருளிச்செய் 


உசு . 


வர் . 


உசு . 


- அரு . - இருபத்தாறாம்பாட்டு .-- (கடவரானமாத்ரம் ) அங்கெல் 
லாம் நிர்வாஹகரான மாத்ரமின்றிக்கே , உறைந்ததென்னு தல் , இங் 
கேஉறைகைக்கு ஹேது ( தண்டுழாயார் ) .ஆம்ரித பவ்யராகையாலெ 
என்கிறது . அன்றிக்கே , திவ்யதேசங்களிலே உறைந்தது . கடவார் 
நெஞ்சை யதிக்ரமியாரென்னுதல் , அங்ஙனுமன் றிக்கே , கடவார் 


மூன்றாந்திருவந்தாதி , உஎ- பா , ஆரேதுயருழ்ந்தார். 


உஎ . 


அபிமானமெல்லாமிங்கே , அங்கெல்லாமுறைந்தமாத்ரமென்னுதல் . 
இத்தாலெல்லாயோஜனையாலும் ஆதிக்ய மிங்கே . மற்ற விடங்களி 
லுதித்தமாதர மென்கை . 

உசு . 
ஆரே துயருழந்தார் துன்புற்றாராண்டையார் 
காரேமலிந்தகருங்கடலை- நேரே 
கடைந்தானைக் காரணனை நீரணைமேல் , பள்ளி 
அடைந்தானை நாளு மடைந்து . 

உஎ . 
அந்.- கார் மலிந்த கருங்கடலை நேரே கடைந்தானை காரணனை 
நீரணை மேல் பள்ளியடைந்தானை அடைந்து ( 3 ) துயர் உழந்தார் 
ஆண்டையார் நாளும் துன்புற்றார் ஆரே! ( 15 ) 

அர்.-- மேகங்கள் நிறைந்தும் ( அத்தால் ) கறுத்துமிருக்கிற ஸ 
முத்ரத்தை நேர் நின்று கடைந்தவனும் ஜகத்காரணனும் ஜலமாகிற 
படுக்கையின் மேல் சயனித்தவனுமான ஸ்ரிய :பதியை யாஸ்ரயித்து , 
( கூ ) துக்கஹேதுவான பாபத்தை யிடைவிடாமற்செய்த வுலகத்தார் 
ஒருநாளாகிலும் துன்பமடைந்தவர் யார் ? ( கரு ) 
வ்யா .. 

அவ. இருபத்தேழாம்பாட்டு.- ( ஆரே ) அவன்படி 
யிதுவானபின்பு அவனை யாஸ்ரயித்தும் தாங்கள் பண்ணின பாபத் 
தின் பலம் புஜிப்பாருண்டோ வென்கிறார் . 

( காரேமலிந்தகருங்கடலை நேரேகடைந்தானை ) மேலேபடிந்த 
மேகங்கள் சலியாதபடி அமருதம்படும்படிக்கீடாகக் கடலைக்கடைந் 
தானை . ( காரணனை ) ஜகத்காரண பூதனை . ( நீரணை மேல்பள்ளியடைந் 
தானை ) ஆம்ரிதர்கார்யஞ் செய்கைக்காகத் திருப்பாற்கடலிலே கிட்ட 
வந்து கிடந்தவனை . (நாளுமடைந்து ஆரே துயருழந்தார் துன்புற்றாரா 
ண்டையார் ) தாந்தாம் பண்ணின நிஷித்தகர்மத்தினுடைய பலமான 
துக்கத்தை யவனை யாஸ்ரயித்து அநுபவிப்பாருண்டோ? ஆண் 
யார் என்றது - எங்குள்ளாரென்றபடி . " நாளும் என்றது - எக்காலத் 
திலென்றபடி . எக்காலத்தில் எத்தேசத்தில் ஆரவனைப்பற்றி துஷ் 
கர்மபலத்தை யநுபவித்தார் . 

அரு.- இருபத்தேழாம்பாட்டு.- துயர் , துன்பம் " என்கிற 
விரண்டாலும் கர்மத்தையும் கர்மபலமான துக்கத்தையுஞ் சொல்லு 
கிறது- ஆண்டையார் - அண்டஸம்பந்திகளாசையாலே தேசபாம் . உஎ . 


-- 


உஎ . 


மூன்றாந் திருவந்தாதி , உ அ - பா , அடைந்த , உக பா , பேய்ச்சி . உக 


அடைந்ததரவணைமே லைவர்க்காய் , அன்று 
மிடைந்தது பாரதவெம்போர்- உடைந்ததுவும் 
ஆய்ச்சிபால்மத்துக்கே யம்மனே வாளெயிற்றுப் 
பேய்ச்சிபா லுண்டபிரான் . 

உஅ. 
அந்.- வாள் எயிற்று பேய்ச்சி பால் உண்ட பிரான் அரவு 
அணைமேல் அடைந்தது , ( 9 ) அன்று ஐவர்க்காய் பாரதம் வெம் போர் 
மிடைந்தது , ( 15 ) ஆய்ச்சி பால் மத்துக்கே உடைந்ததுவும் , அம் 
மனே ! ( 19 ) 

அர் . - வாள் போன்ற பற்களையுடைய பூதனையின் பாலை யமுது 
செய்த உபகாரகனானல்ரிய பேதி திருவனந்தாழ்வானாகிற படுக்கை 
யின் மேல் பள்ளிகொண்டது , ( கூ ) அக்காலத்தில் பஞ்சபாண்டவர் 
களுக்காக பாரதமென்கிற கொடிய யுத்தத்தி லடர்ந்து சென்றது , 
( கரு ) யசோதாதேவிபக்கலுண்டான மத்துக்குப் பயந்தது , ஆகிய 
விவை என்ன ஆய்சர்யமோ ! ( ககூ ) 

உ அ . 
வ்யா.- இருபத்தெட்டாம்பாட்டு .-- ( அடைந்ததரவணை மேல் ) 
உகந்தார்க்குடம்பு கொடுப்பது .( ஐவர்க்காயித்யாதி ) ஆஸ்ரிதர்க்காகத்த 
ன்னுடம்பை யழிய மாறி அம்பேற்பது . ( உடைந்ததுவுமித்யாதி ) பரி 
ஹாரமின்றிக்கே ஒழிந்ததுவும் யசோதைப்பிராட்டிக்குப்பயப்பட்டு . 
வாளெயிற்று இத்யாதி) பருவம் நிசம்பாதேயிருக்கச்செய்தே வாள் 
போலே யிருந்துள்ள வெயிற்றையுடைய பூதனையை முடித்தவுபகார 
கன் அநுகூலையா யிருப்பாளொரு இடைச்சிக்குப் பயப்பட்டு , பரி 
ஹாரமின்றிக்கே யிருப்பதே ! ( அம்மனே ) எத்திறம் . 

அரு.-- இருபத்தெட்டாம்பாட்டு .-- (மிடைந்தது ) மிடை - படு 
கையாய் , அம்பேற்கை . பரிஹாரம் - ப்ரதிக்ரியை , இன்றிக்கே,உடைந் 
தது . அம்மனே - ஈடுபாடு . 
பேய்ச்சிபாலுண்டபெருமானைப்பேர்ந்தெடுத்து 
ஆய்ச்சிமுலை கொடுத்தாளஞ்சாதே - வாய்த்த 
இருளார் திருமேனியின் பவளச்செவ்வாய் 
தெருளாமொழியானைச் சேர்ந்து , 

அந்.- பேய்ச்சி பால் உண்ட பெருமானை வாய்த்த இருளார் 
திருமேனி ( 7 ) இன் பவளம் செவ்வாய் தெருளாமொழியானை ( 11 ) 
ஆய்ச்சி பேர்ந்து சேர்ந்து அஞ்சாதே எடுத்து முலைகொடுத்தாள் (17 


2.அ. 


உஅ . 


உக . 


கூ 0 


மூன்றாந் திருவந்தாதி , ங .0 -பா , சேர்ந்ததிருமால் 


உக . 


அர்.-- பூதனையின் பாலை யமுது செய்தஸ்வாமியாய் திரண்ட 
விருளோடொத்த திருமேனியையுடையனாய் ( எ ) அழகிய பவளம் 
போல் சிவந்தசிருப்பவளத்தையுடையனாய் நிறைவற்ற சொற்களை 
யுடையனானக்ருஷ்ணனை ( கக ) யசோதாதேவி போ யடைந்து பயப் 
படாம லெடுத்து முலை தந்தாள் . ( கஎ ) 

வ்யா.- அவ .-- இருபத்தொன்பதாம்பாட்டு.-- ( பேய்ச்சிபால் ) 
அச்சத்துக்கிவனுக்கொப்பில்லாதாற்போலே ஸ்நேஹத்துக்கு யசோ 
தைப்பிராட்டிக் கொப்பில்லையென்கிறது . 

( பேய்ச்சிபாலுண்டபெருமானை ) பூதனையை முடித்தவனை . ( வா 
ய்த்த விருளார் திருமேனி இன்பவளச்செவ்வாய் ) பூகனையுடைய மடி 
பிலே ஸ்ரம ஹரமானவடிவையுடையனாய் , பவளம் போன்றிருந்துள்ள 
வதரத்தையுடையனாய் . (தெருளாமொழியானைச்சேர்ந்து பேர்ந்தெடு 
த்தாய்ச்சி முலை கொடுத்தாளஞ்சாதே ) பூதனை முகத்திலே முக்தஜல் 
பிதம் பண்ணுகிறவனைக்கிட்டி கால்நடைதந்தெடுத்துத்தாயானவள் 
அஞ்சாதே முலையைக் கொடுத்தாள் . ஸ்வரூபத்தை யழியமாறி முலை 
யைக் கொடுத்தாள் . ஸ்த்ரீத்வப்ரயுக்தமிறே அச்சம் . 


உக . 


அரு.-- இருபத்தொன்பதாம்பாட்டு.- ( அஞ்சாதே ) பிணத்தி 
ன் மேலே யிருக்கச்செய்தேயும் . பயப்படாமல் முலைகொடுத்தாளெ 


ன்றபடி , 


உக . 


50 . 


சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் 
நேர்ந்தவென்சிந்தை நிறைவிசும்பும் - வாய்ந்த 
மறைபாடகமனந்தன் வண்டுழாய்க்கண்ணி 
இறைபாடியாயவிவை . 

அந்.-- கடல் குடந்தை வேங்கடம் சேர்ந்த என் சிந்தை நிறை 
விசும்பு ( 8 ) வாய்ந்த மறை பாடகம் அனந்தன் ஆய இவை ( 14 ) வண் 
துழாய் கண்ணி திருமால் சேர்ந்த இறைபாடி . ( 20 ) 

அர்.-- திருப்பாற்கடல் திருக்குடந்தை திருமலை ( ரிய பதி 
க்கு ) உடன்பட்ட வென்னுடைய மாஸ்ஸு பரிபூர்ணமான பரமபதம் 
( அ ) தகுதியான வேதம் திருப்பாடகம் திருவந்தாழ்வா னாகிய 
விவைகள் ( கச ) போக்யமான திருத்துழாய் மாலையையுடைய சரிய : 
பதி நித்யவாஸம் செய்யும் ராஜதானிகள் . (10 ) 


50 . 


மூன்றாந்திருவந்தாதி , தூக - பா , இவையவன் . 


ஙக 


கூ 0 . 


99 


கூ 0 . 


வ்யா . - அவ.- முப்பதாம்பாட்டு.- ( சேர்ந்த ) அவன்ஸக்கி 
ஹீ தேனாகையாலே ஸ்நேஹீத்தாள் ; இப்போது நமக்கு ஸந்நிஹீதனன் 
றேயென்னில் ; அவன் ஸந்நிஹிதனான விடங்கள் சொல்லுகிறார் . 

( கடலி க்யாதி ) ஸ்வாமிக்குப்படை வீடான விவை கூரிய பதி 
சேர்ந்த பாடியாயவிவை . இறையாயதிருமால் சேர்த்த வென்ன 
வுமாம் . " சிந்தை " யென்கையாலே இத்திருப்பதிகளிலேவந்திருக்கிற 
தெல்லாம் என் ஹ்ருதயத்துள்ளே புகுருகைக்கென் கிறது . " வாய்ந்த 
மறை " என்றத்தாலே ப்ரமாணமான வேதத்திலே நின்றத்தோடு 
கண்ணாலே காணப்படுகிற திருப்பதிகளோடு வாசியற விவர்க்கு ப்ர 
காசமாயிருக்கிறபடி . 

அரு .-- முப்பதாம்பாட்டு , - நிறைவிசும்பு - பரமபதம் - தல 
வீகாந நாய . - துளஸீகாநநம் யதா என்கிற ந்யாயத்தாலே 
வண்டுழாய்க் கண்ணியுமிருப்பிடம் . 

வையவன் கோயிலிரணியனதாகம் 
அவைசெய்தரியுருவமானான்- செவிதெரியா 
நாகத்தான் நால்வேதத்துள்ளான் , நறவேற்றான் 
பாகத்தான்பாற்கடலுளான் . 

அங்.- இரணியனது ஆகம் அவைசெய்து அரியுருவமானான் 
செவிதெரியான் நாகத்தான் ( 6 ) நால்வேதத்துள்ளான் நறவேற்றான் 
பாகத்தான் பாற்கடலுளான் அவன் இவை கோயில் ( 12 ) 

அர் .-- ஹிரண்யா ஸுரனுடைய சரீரத்தைச் சிந்தபிந்நமாக்கி 
நரஸிம்ஹாவதாரமெடுத்தவனாய் காது தெரியாக இல்லாத ) திருவாங் 
தாழ்வானைப்படுக்கையாகவுடையவனாய் ( சு ) நால்வகையான வேதங் 
களில் ப்ரதிபாதிக்கப்பட்டவனாய் தேன் போலினிமையான கங்கையை 
யும் எருதையுமுடையனான ருத்ரனைத் தன் திருமேனியிலொருபக்க 
த்திலுடையவனாய்த் திருப்பாற்கடலில் பள்ளிகொண்டவனான அந்த 
பரிய பதிக்குக் கீழ்ச்சொன்ன திவ்யதேசங்கள் வாஸஸ்தாநங்களா 
யிருக்கும் . ( கஉ ) 
வ்யா . 

முப்பத்தோராம்பாட்டு.- (இரணியனித்யாதி ) உபச 
யாத்மகமான ஹிரண்யனுடைய சரீரத்தைப்பலவாகச்செய்துஸிம்ஹ 
ரூபியானான் . ( செவிதெரியாநாகத்கான் ) ஒரு இந்திரியத்தாலே எல் 
லாவற்றையுங் க்ரஹீக்குமவன் . சக்ஷம்ரவாவிறே . ( நால்வேதத் 


கூக . 


ஙக . 


- 


க 2 


மூன்றாந்திருவந்தாதி , கூஉ -பா , பாற்கடலும் , 


கூக . 


துள்ளான் ) நாலுவேதங்களாலும் ப்ரதிபாதிக்கப்பட்டவன் . (நறவேற் 
றான்பாகத்தான் ) நறவையேற்றவன் . நறவையும் ஏற்றையுமுடைய 
ருத்ரனுக்குத் திருமேனியிலே விடங்கொடுத்த சீலவான் , ( பாற்கட 
லுளான் ) திருப்பாற்கடலிலேயுள்ளவன் . (இவையவன் கோயில் ) கீழ்ச் 
சொன்னவை . கெஞ்சைவருந்திய நுவர்த்தித்தபடி . 

அரு.-- முப்பத்தோராம்பாட்டு - ஆகமவை செய்து - அவயவமா 
கப்பிரித்து - செவிதெரியான் . செவிதெரியாதவன் ; செவியில்லாதவன் . 
கண்னே செவியாகவுடையவனென்றபடி ஆகத்தான் - இவனாகத்திலே 
யிருக்கிறவன் ; படுக்கை யென்றபடி . கறவு-தேனாய் , தேன் போலே 
போக்பமான கங்கையையுடையவன் . திரியவுஞ் சொல்லுவானென் 
னென்ன , அருளிச்செய்கிறார் ( கீழ்ச்சொன்னவை இத்யாதி ) . 
பாற்கடலும் வேங்கடமும் பாம்பும் பனிவிசும்பும் 
நூற்கடலும் நுண்ணூலதாமரைமேல் - பாற்பட் 
டிருந்தார்மனமுமிடமாகக் கொண்டான் 
குருந்தொசித்தகோபாலகன் . 

அங்.- குருந்து ஒசித்த கோபாலகன் பாற்கடலும் வேங்கடமும் 
பாம்பும் பனி விசும்பும் ( S ) நூல் கடலும் நுண் நூல தாமரைமேல் 
பால்பட்டிருந்தார் மனமும் இடமாக கொண்டான் . 


கூக . 


கூஉ . 


( 17) 


கஉ . 


அர்.- குறுக்கத்திமரத்தை முறித்துத் தள்ளின ஸ்ரீக்ருஷ்ணன், 
திருப்பாற்கடலையும் திருமலையையும் திருவந்தாழ்வானையும் குளிர் 
ந்த பரமபதத்தையும் ( அ ) சாஸ்த்ரமாகிற ஸமுத்ரத்தையும் ஸூக்ஷ் 
மமாயும் சாஸ்த்ரங்களில் ப்ரதிபாதிக்கப்பட்டு மிருக்கிற ஹ்ருதயகமல 
த்தின்மே லமைக்கப்பட்டகரணங்களையுடைய யோகிகளுடைய மா 
ஸ்ஸையும் வாஸஸ் தராமாக ஸ் வீகரித்தான் . ( கஎ ) 

வ்யா.- முப்பத்திரண்டாம்பாட்டு.- பாற்கடலி த்யாதி) ( நூற் 
கடலும் ) இதிஹாஸ புராணங்களாகிற கடலும் . நுண்ணூலி த்யாதி ) 
இதிஹா ஸபுராணங்களிலே ஹ்ருதயகமலமென்று சொல்லப்படுகிற 
தின் மேலே வைக்கப்பட்ட இந்திரியங்களையுடையவர்களுடைய 
மாஸ்ஸைத் தனக்கிருப்பிடமாகக்கொண்டான் . ( குருந்தொசித்த 
கோபாலகன் ) விரோதியைப் போக்கி ஸுலபனானவன் . இவனுடைய 
உண்மை யெல்லாம் பரார்த்தமென்கிறது . 


கூஉ 


மூன்றாந்திருவந்தாதி , ங ங -பா , பாலகனாய் . கூ ச - பா , அன்று . ங ங 


அரு.-- முப்பத்திரண்டாம் பாட்டு.--பனிவிசும்பு - குளிர்ந்த பா 
மபதம் . பால்பட்டு - அதினிடத்திலே வைக்கப்பட்டு - இந்திரியங்களை 
ப்ரத்யக்காக்குகையாலே அந்தர்யாமி யிடத்திலே வைக்கப்பட்டு 


என்றபடி . 


கூஉ 


ங . 


பாலகனாயாலிலைமேல்பைய , உலகெல்லாம் 
மேலொருநா ளுண்டவனே மெய்ம்மையே - மாலவனே 
மந்தரத்தால்மாநீர்க்கடல் கடைந்து , வானமுதம் 
அந்தரத்தார்க்கீந்தாய் நீயன்று 

அந்.- மேலொருநாள் ஆவிலைமேல் டாலகனாய் உலகெல்லாம் 
மெய்மயையே பைய உண்டவனே ! மாலவனே ! ( 8 ) நீ அன்று மந்தர 
த்தால் மா நீர் கடல் கடைந்து வான் 

அமுதம் அந்தரத்தார்க்கு 
ஈந்தாய் . ( 19 ) 

அர்.-- முன்பொருகாலத்தில் வடபத்ரத்தின் மேல் குழவியாயிரு 
ந்து லோகங்களை யெல்லாம் உண்மையாக மெள்ள வமுதுசெய்த 
வனே ! ஸர்வாதிகனான ஸ்ரியம்பதியே ! (அ ) நீ யக்காலத்தில் மந்தா 
பர்வதத்தினால் மிக்க ஜலத்தையுடைய ஸமுத்ரத்தைக் கடைந்து 
லோக்யமான வம்ருதத்தை ( யெடுத்து ) ஸ்வர்க்கவாஸிகளான தேவர் 
களுக் களித்தாய் . ( கக ) 

கூகூ 
வ்யா.- முப்பத்து மூன்றாம்பாட்டு.- ( பாலகனித்யாதி ) ஒரு 
பவனாயிருப்பதோராவிலையின் மேலே பருவம் நிரம்பாப் பிள்ளையாய் 
((மேலொருநாளுலகெல்லாம் பைய உண்டவனே ) லோகங்களையெல் 
லாம் கோவுபடாமல் மெள்ளத்திருவயிற்றிலே வைத்தவன் . ( மெய்ம் 
மையே ஐந்த்ரஜாலிகரைப்போலேயன் றிக்கே ஸத்யமே . (மாலவனே ) 
ப்ராணனைக்கொடுக்கவல்ல மிடுக்கையுடைத்தான வமருதத்தை 
( அந்தரத்தித்யாதி ) ஆகாசத்தே நிற்கிறவர்களுக்குக் கொடுத்தாய் நீ 


அன்று . 


எங . 


ஙக . 


அரு.- முப்பத்து மூன்றாம்பாட்டு . - வான முதம் - மிடுக்கான அ 
மருதம் . மாலவன் - ஸர்வேஸ்வரன் 

அன்றிவ்வுலகமளந்த வசைவேகொல் 
நின்றிருந்து வேளுக்கை நீணகர்வாய் - அன்று 
கிடந்தானைக் கேடில் சீரானை , முன்கஞ்சைக் 
கடந்தானை நெஞ்சமேகாண் 


கச . 


5 


க.ச 


மூன்றாந்திருவந்தாதி , கூரு-பா , காண் காணென. 


கூச . 


அந்.- நெஞ்சமே ! அன்று நின்று இவ்வுலகம் அளந்த அசை 
வேகொல் அன்று வேளுக்கை இருந்து நீள் நகர்வாய் கிடந்தானை 
12 ) கேடு இல் சீரானை முன் கஞ்சை கடந்தானை காண் . ( 19 ) 

அர்.- மனமே ! அந்தவாமநாவதாரகாலத்தில் ( தரிவிக்ரமனாய் ) 
நின்று இந்தலோகங்களை யாக்ரமித்த ஆயாஸத்தினாலேயோ? ( சு ) 
அப்போது வேளுக்கையி லெழுந்தருளியிருந்து பெருநகரான திரு 
வெஃகாவில் பள்ளிகொண்டவனாய் ( கஉ ) அழிவில்லாக் கல்யாண 
குணங்களையுடையனாய் முற்காலத்தில் கம்ஸனைக்கொன் றவனான 
புருஷோத்தமனை ஸேவி . ( ககூ ) 

வ்யா.- அவ .-- முப்பத்து நாலாம்பாட்டு.-- ( அன்றிவ்வுலகம் ) 
அவனுடைய ஸ்த்தை பரார்த்தமான பின்பு அவனைக்காண வாசைப் 
படா யென்று தம்முடைய நெஞ்சைக் குறித்துச்சொல்லுகிறார் . 

அன்றிவ்வுலக மளந்தவசைவேகொல் நின்றிருந்து வேளுக்கை 
நீணகர்வாய்க் கிடந்து . ( கேடில் சீரானை ) நித்யஸித்தமான கல்யாண 
குணங்களையுடையவனை . ( முன்கஞ்சைக்கடந்தானை நெஞ்சமே கம் 
ஸன் நினைத்தவஞ்சனையை அவன் தன்னோடு போம்படி முடித்து உப 
காரகனான வனை . பூமியடங்கலும் நின்றளந்தவருத்தத்தாலேயோ திரு 
வெஃகாவில் கண்வளர்ந்தருளுகிறதும் , திருவேளுக்கையி லிருக்கிற 
தும் என்று நெஞ்சே ! அநுஸந்தி . 

அரு - முப்பத்துநாலாம்பாட்டு - அன்று நின்று இவ்வுலகமளந்த 
வசைவே கொல் . 
காண்காணென விரும்புங்கண்கள் , கதிரிலகு 
பூண்டாரகலத்தான்பொன்மேனி- பாண்கண் 
தொழில் பாடி வண்டறையுந்தொங்கலான் , செம்பொற் 
கழல்பாடி யாந்தொழுதுங்கை 

கூரு 
அந்.- கதிர் இலகு பூண் தார் அகலத்தான் பொன் மேனி 
கண்கள் காண் காணென விரும்பும் . ( 10 ) தொழில் பாண்கண் பாடி 
வண்டு அறையும் தொங்கலான் செம் பொன் கழல் பாடி யாம் கை 
தொழுதும் . ( 22 ) 

அர் .-- ஒளி வீசுகிற திருவாபரணங்களையும் திருமாலையையும் 
திருமார்பிலணிந்தபுருஷோத்தமனுடைய அழகிய திருமேனியைக் 
கண்கள் ஸேவிக்கவேணும் ஸேவிக்கவேணுமென் றாசைப் படாநின் 


கூச . 


முன்றாந்திருவந்தாதி , ஙசு பா , கையகனலாழி . 


றன . ( 0 ) 
க 0 ) ( அவனுடைய ) திவ்ய சேஷ்டிதங்களைப் 

பாட்டிலே 
( வைத்துப் பாடி வண்டுகள் சப்தியாநின்ற திருமாலையையுடைய 
ஸர்வேஸ்வரனுடைய சிவந்த வழகிய திருவடிகளை காகம் செய்து நாம் 
கைகளா லாஸ்ரயிப்போம் . ( உஉ ) 

வ்யா.- அவ.- முப்பத்தைந்தாம்பாட்டு. - ( காண்காணென 
செஞ்சமே ! காணென்றுபதேசித்தார் கீழ் . இந்திரியங்கள் தான் மும் 
ப்பட்டிவரை மூட்டுமளவாயிற்றென் கிறது . 

( கதிரிலகு பூண்டாரகலத்தான் பொன்மேனி காண்காணென 
விரும்புங் கண்கள் ) ஒளிவிடாநின்ற ஹாரத்தையுந்தாரையுமுடைத் 
தான திருமார்பையுடையவ னுடைய ஸ்ப்ருஹணீயமான திருமேனி 
யைக் கண்கள் காண்காணென விரும்பாநின்றது . (பாணித்யாதி )பாட் 
டிலே தொழி லுண்டாகப்பாடி ;பாண் தொழி லுண்டாகப்பாடியென்று 
மாம் . அவனுடைய தொழிலைப் பாட்டிலேவைத்துப் பாடியென்னவு 
மாம் . (வண்டறையுந்தொங்கலான் வண்டுகள் சப்தியாநின்றுள்ள 
மாலையை யுடைய ஸ்ப்ருஹணீயமான திருவடிகளைக் 

கையாலே 
தொழுவோம் . 

கூரு , 
அரு.- முப்பத்தைந்தாம்பாட்டு - பாண்கண் - பாட்டிடத்திலே . 
தொழிலுண்டாக - லக்ஷணமுண்டாக பாடியென்னுதல் ; காநத்தை 
ஸ்வரத்தோடேபாடியென்னுதல் ; அவன் சரித்ரங்களைப்பாடி பெ ! 
ன்னுதல் . திருவடிகளைப்பாடித்தொழுவோம் 

கையகனலாழி கார்க்கடல் வாய் வெண்சங்கம் 
வெய்யகதைசார்ங்கம் வெஞ்சுடர்வாள்- செய்ய 
படைபரவைபாழிபனிநீருலகம் 
அடியளந்த மாயரவற்கு 

அங்.- பனி நீர் உலகம் அடியளந்த மாயாவற்கு ( 5 ) கனல் 
ஆழி கார் கடல் வாய் வெண் சங்கம வெய்ய கதை சார்ங்கம் ( 15 ) 
வெம் சுடர் வாள் செய்ய படை கைய . பரவை பாழி ( 23 ) 

அர்.- தண்ணீர் சூழ்ந்த லோகத்தைத் திருவடிகளினா லாக்க 
மித்தஆஸ்சர்ய பூதனான அந்தப்ரியபேதிக்கு, ( ரு ) அனலுமிழ்கிற திரு 
வாழி , கரிய ஸமுத்ரத்தி லுண்டான வெண்மையான ஸ்ரீபாஞ்சஜக்யம் 
க்ரூபமான கௌமோதகி யென் கிறகதை , சார்ங்கமென்கிறத நுஸ்ஸ , 
( கரு ) உஷ்ணமான ஜ்வாலையையுடைய நந்தகமென் கிறகத்தி ஆகிய 
அழகிய இவ்வாயுதங்கள் திருக்கைகளில் விளங்குகின்றன ) . திரும் 
பாற்கடல் படுக்கையாயிருக்கிறது . (உங ) 


கூரு . 


நசு . 


கூக . 


நசு 


மூன்றாந்திருவந்தாதி , க . எ - பா , அவற்கடிமை . 


கூசா . 


கூசா . 


கஎ . 


வ்யா.- முப்பத்தாறாம்பாட்டு.- ( கையகனலாழியித்யாதி ) ( செ 
ய்யபடைகைய ) இவை கையிலே யுள்ளன . செய்ய என்று ஆபாண 
மானபோது புகரைச்சொல்லுகிறது ; ஆயுதமானபோது விதேயமான 
ஆயு தங்களைச் சொல்லுகிறது . ( பரவைபாழி ) திருப்பாற்கடல்படு 
க்கை . (பனிநீருலகமடியளந்த மாயரவற்கு ) கடல் சூழ்ந்த பூமியளந்த 
ஸர்வேஸ்வரனுக்கு . 

அரு.-- முப்பத்தாறாம்பாட்டு . - " படை " என்றாயுதம் - ஆப 
ரணகோடியும் ஆயுதகோடியும் . 

அவற்கடிமைபட்டேனகத்தான் புறத்தான் 
உவர்க்குங்கருங்கடல் நீருள்ளான் - துவர்க்கும் 
பவள வாய்ப்பூமகளும் பன்மணிப்பூணாரம் 
திகழும் திருமார்பன்தான் . 

அந்- உவர்க்கும் கரும் கடல் நீர் உள்ளான் ( 4 ) துவர்க்கும் 
பவளம் வாய் பூமகளும் பல் மணி பூண் ஆரம் ( 12 ) திகழும் திருமார் 
பன் தான் அகத்தான் ; புறத்தான் . அவற்கு அடிமைபட்டேன் . ( 18 ) 

அர்.-- உப்புறைத்தும் கறுத்து மிருக்கிற ஸமுத்ர ஜலத்தில் 
பள்ளிகொண்டவனாய் ( ச ) சிவந்த பவளம் போன்ற திருவதரத்தை 
யுடைய பிராட்டியையும் அநேகவித மணிகளிழைத்த திருவாபரண 
ங்களையும் திருமாலையையுமுடைய தாய் ( கஉ ) விளங்காநின்ற திருமார் 
பையுடையஸ்ரிய : பதி தான் உட்புறத்திலு முள்ளவன் . வெளிப்பு 
மத்திலுமுள்ளவன் . அந்த ஸ்ரியம்பதிக்கு தாஸனானேன் . ( கஅ ) ங எ . 

வ்யா.- அவ .-- முப்பத்தேழாம்பாட்டு . - ( அவற்கு நான் அடி 
மையிலே அந்வயிக்க ஸௌபரியைப் போலே அநேகம் வடிவுகொண்டு 
புஜிக்கவாசைப்படா நின்றானென்கிறது . 


வாஸ் 


( உவர்க்குங்கருங்கடல் நீருள்ளான் ) திருப்பாற்கடலை 
ஸ்தாநமாக உடையனாய் . ( துவர்க்கும் பவளவித்யாதி ) பெரியபிராட்டி 
யாரையும் அநேகம்மாணிக்கங்களை யுடைத்தாயிருந்துள்ள பூணாரத்தா 
லே திகழாநின் றுள்ள திருமார்பையுமுடையவன் . அவனுக்கடிமைப் 
பட்டேன் .குறைவற்ற மேன்மையையும் வடிவழகையுமுடையரிய 
பதியானவன் நானடிமையிலே அந்வயித்த மாத்ரத்திலே உள்ளும் 
புறம்பும்விட சக்தனாகிறிலன் . 


ங எ . 


மூன்றாந்திருவந்தாதி , ந அ - பா , தானே . கூ கூ-பா , இறையாய் , ந- எ 


ங அ . 


தானே தனக்குவமன் தன் னுருவே யெவ்வுருவும் 
தானே தவவுருவும்தாரகையும்- தானே 
எரிசுடரும்மால்வரையு மெண்டிசையும் . அண்டத் 
திருசுடருமாயவிறை . 

கூஅ . 
அங்.- எவ்வுருவும் தன் னுருவே தவவுருவும் தாரகையும் தா 
னே ( 5 ) எரி சுடரும் மால் வரையும் எண்திசையும் ( 10 ) அண் 
டத்து இருசுடரும் தானேயாய இறை தனக்கு தானே உவமன் ( 17 ) 

அர் , - ஸமஸ்தவஸ்துக்களையும் தனக்குச்சரீரமாகவுடையனாய் 
தபச்சரீரர்களானவஸிஸ்டாதிகளையும் நக்ஷத்ரங்களையும் தனக்குப் ப் . 
காரமாகவுடையனாய் ( ரு ) உஜ்வலமான அக்நியையும் பெரியமலைகளை 
யும் எட்டுத்திக்குக்களை யும் ( க 0 ) அண்டத்துக்குள்ளிருக்கிற சந்தர 
ஸுர்யர்களாகிற இரண்டுதேஜஸ்ஸுக்களையும் சரீரமாகவுடையனான 
ஸ்வாமி தனக்குத் தானே உபமான பூதன் . ( கஎ ) 

வ்யா.- முப்பத்தெட்டாம்பாட்டு.- ( தனக்குவமன் தானே ) 
தனக்குபமான ரஹிதன் . உபமானராஹித்யத்துக்கடி - ஸ கலபதார்த் 
தங்களு மவனுக்குப்ரகாரமாய் , தான் ப்ரகாரியாய் , ப்ரகார்யந்தரமின் 
றிக்கே யிருக்கை.( தன்னுருவேயெவ்வுருவும் எல்லாப்பதார்த்தங்களு 
மவனுக்குச் சரீரம் . ( தானே தவவுருவும் )தபஸ்ஸுபண்ணி , புண்யசரீ 
ரரான வதிகாரிகளும் அவனுக்குப் ப்ரகாரம் . 

ந அ . 
அரு.- முப்பத்தெட்டாம்பாட்டு. தானே எரிசுடரென்ற 
த்தைப்பற்ற அருளிச்செய்கிறார் ( உபமாக ராஹீத்யேத்யாதி ) . எரி 
சுடர் - அக்ரி . இருசுடர் -சந்த்ராதித்யர்கள் . ஏதாத்ருசமான இறை 
யாகையாலே தானே தனக்குவமன் , என்றுக்ரியை . 

உஅ . 
இறையாய் நிலனாகி யெண்டிசையுந்தானாய் 
மறையாய்மறைப்பொருளாய் வானாய் - பிறைவாய்ந்த 
வெள்ளத்தருவிவிளங்கொலி நீர் வேங்கடத்தான் 
உள்ளத்தினுள்ளேயுளன் . 

அந் .-- இறையாய் நிலனாகி எண்திசையும் தானாய் மறையாய் 
மறைப்பொருளாய் வானாய் ( 7 ) பிறை வாய்ந்த வெள்ளத்து அருவி 
விளங்கு ஒலி நீர் வேங்கடத்தான் ( 15 ) உள்ளத்தின் உள்ளே 
உளன் . ( 18 ) 

அர்.- ( ஸர்வ ) ஸ்வாமியாய் பூமிக்கந்தர்யாமியாய் எட்டுத்திக் 
குக்களையும் தனக்குச் சரீரமாக வுடையவனாய் வேதத்துக்கு நிர்வாஹக 


கூகூ . 


கூஅ 


மூன் றாந்திருவந்தாதி , ச 0 - பா , உளன் கண்டாய் , 


டயனாய் 


கூக . 


கூகூ . 


னாய் வேதப்ரதிபாத்யனாய் பரமபதத்தைப்ரகாரமாகவுடை 
( எ ) சந்திரமண்டலக்கைக் கிட்டின ப்ரவாஹத்தையுடைய அருவிக 
ளின் தெளிந்தும் சப்தியாநின்றுமிருக்கிற ஜலத்தையுடைய திரும 
லையிலெழுந்தருளி யிருக்கிற திருவேங்கடமுடையான் ( கரு ) ( என் 
னுடைய ஹ்ருதயத்திற்குள்ளே வாஸம்செய்கிறான் . ( கஅ ) 

வ்யா .-- முப்பத்தொன்பதாம்பாட்டு.- இறையாயித்யாதி ) 
உபய விபூதியுக்தனாய் பூமியும் எட்டுத்திக்குகளும் வேதங்களும் தானி 
ட்டவழக்கு . ( மறைப்பொருளாய் ) வேதப்ாதிபாத்யனாய் . ( பிறையித் 
யாதி ) சந்த்ரபதத்திலே கிட்டின வெள்ளத்தையுடைத்தாயிருந்துள்ள 
திருமலையிலே நின்று என்னுடைய ஹ்ருதயத்திலே புகுா அவஸரப்ர 
தீக்ஷனாயிருக்கிறான் . 

அரு.- முப்பத்தொன்பதாம்பாட்டு .-- திருமலை சந்த்ரபதத்த 
ளவு மோங்கியிருக்கையாலே அருவிகள் சந்திரனைக்கிட்டியிருக்கை . 
உளன்கண்டாய் நன்னெஞ்சே யுத்தமனென்றும் 
உளன் கண்டாய் , உள்ளுவாருள்ளத் - துளன்கண்டாய் 
விண்ணொடுங்கக்கோடுயரும் வீங்கருவி வேங்கடத்தான் 
மண்ணொடுங்கத்தானளந்த மன் . 

அக்.- நல் நெஞ்சே ! உத்தமன் உளன் கண்டாய் . என்றும் 
உளன் கண்டாய் , உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் . ( கூ )வீண் 
ஒடுங்க கோடு உயரும் வீங்கு அருவி வேங்கடத்தான் மண் ஒடுங்க 
தான் அளந்த மன் . ( 21 ) 

அர் - அநுகூலமான மநஸ்ஸே ! புருஷோத்தம னிருக்கிறான் 
கிடாய் . எப்போது மிருக்கிறான் கிடாய் . த்யாகம் செய்யுமவர்களுடைய 
ஹ்ருதயத்தி லிருக்கிறான் கிடாய் . ( கூ ) ஆகாசம் ( ஒரு மூலையில் ) 
அடங்கும்படி சிகரங்களினா லுயராநின்றும் வருத்தியடையாநின்ற 
அருவிகளையுடைத்தாயுமிருக்கிற திருமலையிலெழுந்தருளி யிருக்கிற 
வன் பூமியைத் தன் திருவடியில் அடங்கும்படி தானளந்து கொண்ட 
ஸ்வாமி , ( உக ) 

வ்யா.- நாற்பதாம்பாட்டு.- (உளன்கண்டாய் ) அவனுடைய 
ஜீவாம் நம்முடைய ஸத்தாஹேது . “ உவாதவன வதவவிவாய -3 
வதா - இச்சாத ஏவ தவவிவ பதார்த்தஸத்தா " . ( நன்னெ 
எம்பெருமான் நம்முடைய ஸத்தாஹேது வென்று சொல்லுகைக்குப் 
பாங்கான நெஞ்சே ! ( உத்தமனென்று முளன் கண்டாய் ) நம்முடைய 


எஞ்சே ) 


மூன்றாந்திருவந்தாதி , சக - பா ; மன்னுமணிமுடி. 


ந.க 


Te . 


சக . 


ஸத்தாஹேது அவனென்று நினைத்திராதவன்றும் என்று மவனிருக் 
கும்படியிதுவே . (உள்ளுவாரித்யாதி ) புகுரப்புக்கால் விலக்காதாரு 
டைய ஹ்ருதயத்திலேயுளன் . ( விண்ணித்யாதி ) உத்தமனென்று 
முளன் கண்டாய் என்கிறத்தை உபபாதிக்கிறது . உபரிதநலோகங் 
களும் சில வெல்லையுண்டென்றிராதே இவை வேண்டாவென்று 
கொண்டு உயராநின்ற - ஆகாசாதி லோகங்களெல்லாம் ஒடுங்கும்படிக் 
கீடாக உயரா நின்ற சிகரத்தையுடைத்தாயிருந்துள்ள திருமலையிலே 
நின்றவன் பரப்பின திருவடிகளிலே பூமிதோற்றாதபடி யளந்து 
கொண்டமன்னன் - உடையவன் . இந்த்ரனிழந்தது பெறுகையாலும் 
மஹாபலியைப்பறித்து வாங்கிக்கொடுக்கையாலும் இவனே உடையவ 
னென்று தோற்றாநின்றது . 

அரு.-- நாற்பதாம்பாட்டு.- தோற்றாதபடி-- திருவடிகளேயாய் 
மண் தோற்றா கபடி - வீங்கருவி - பெரிய அருவி . 
மன்னுமணிமுடி நீண்டண்டம் போயெண்டிசையும் 
துன்னு பொழிலனைத்தும் சூழ்கழலே - மின்னை 
உடையாகக்கொண்டன்றுலகளந்தான் , குன்றம் 
குடையாகவாகாத்தகோ. 

அந் . - குன்றம் குடையாக ஆகாத்த கோ ( 5 ) மன்னு மணி 
முடி நீண்டு அண்டம் போய் 11 ) எண்டிசையும் துன்னு பொழில் 
அனைத்தும் கழல் சூழ் ( 17 ) மின்னை உடையாகக்கொண்டு அன்று 
உலகு அளந்தான் . ( 22 ) 

அர்.- கோவர்த்தகமலையைக் குடையாகச் செய்து பசுக்களைக் 
காத்த ஸ்வாமி ( ரு ) பொருந்தியும் ரத்தங்களிழைத்துமிருக்கிற கிரீடம் 
நீண்டு அண்ட பித்திவரையில் போம்படியாகவும் ( கக ) எட்டுத்திக்கு 
க்களையும் நிறைந்த பூமி யனைத்தையும் திருவடி வ்யாபிக்கும்படியா 
கவும் ( கஎ ) மின்னலை வஸ்த்ரமாகக்கொண்டு ( மேகத்தளவும்வளர் 
ந்த இடுப்பையுடையனாய் ) அக்காலத்தில் உலகங்களை யாபாக்ரப் 

ரமித் 
தான் . (உஉ ) 

வ்யா.- நாற்பத்தோராம்பாட்டு . - ( மன்னு இத்யாதி ) ( அண்டம் 
போ யெண்டிசையும் மன்னுமணிமுடி நீண்டு அண்டத்தையுமெட்டு 
த்திக்குக்களையும் ஆதிராஜ்ய ஸூசகமான திருவபிஷேகம் வ்யாபிக்கவு 
ம் . ( துன்னித்யாதி ) சேதகராலே செறியப்பட்ட பூமியடங்கலும் திரு 
வடிகளேயாகவுமாம் . ( மின்னையித்யாதி ) மேகபதத்துக்கவ்வருகே 
வளர்ந்தருளுகிறபோது மின்னைத்திருப்பீதாம்பரமாகக்கொண்டு உல 


சக . 


மூன்றாந்திருவந்தாதி , சஉ - பா , கோவலனாய் . 


களந்தான் . ( குன்றமித்யாதி) த்ரைலோக்யத்தையுந்தன்னுடைய திரு 
மேனியிலே மறைத்தவன் ஒருமலையாலே தன்னுடைய திருமேனி 
யை மறைத்துக்கொண்டான் . 


சக . 


கோவலனா யாநிரைகள் மேய்த்துக்குழலூதி 
மாவலனாய்க்கீண்டமணிவண்ணன் - மேவி 
* எரியுருவமாகி யிரணியனதாகம் 
தெரியுகிரால்கீண்டான்சினம் . 

அந்.- கோவலனாய் ஆநிரைகள் மேய்த்து குழல் ஊதி ( 6 ) 
வலனாய் மா கீண்ட மணிவண்ணன் ( 10 ) மேவி எரியுருவமாகி 
இரணியனது ஆகம் உகிரால் கீண்டான் சினம் தெரி . ( 18 ) 

அர்.- இடையனாய்க்கொண்டு பசுக் கூட்டங்களை மேய்த்து 
வேணு காநம் செய்து ( சு ) ஸமர்த்தனாய் , குதிரையாகிற கேசியைப் 
பிளந்தவனாய் நீலரக்கம் போன்ற வடிவையுடையனாய் ( க 0 ) அமர் 
ந்த அவயவங்களை யுடைய உஜ்வலமான நரஸிம் ஹாவதார மெடுத்து 
ஹிரண்யனுடையசரீரத்தை நகங்களினால் கிழித்தவனான புருஷோத்த 
மனுடைய கோபத்தை(மனமே ! ) அநுஸந்திக்கக்கடவாய் . (கஅ , சஉ . 

வ்யா . நாற்பத்திரண்டாம்பாட்டு.-- ( கோவலனித்யாதி ) ப்ரா 
ஹ்மணனாய் ஒத்துச்சொல்லப்பெறுமாபோலே இடைஜாதிக்குசித 
மாகப்பசுக்களையும் மேய்த்துக் குழலை யுமூதி . ( மாவலனித்யாதி ) அப் 
பருவம் நிரம்பாமையிலே கேசியினுடைய வாயைக்கிழிக்கவல்லனாய் 
விரோதியைப் போக்குகையாலே பரமஹாமான வடிவையுடையவன் 
( மேவியித்யாதி ) மேவி - நாத்வஸிம்ஹத்வமான விரண்வேடிவுகொண் 
டால் பொருந்தாதே யிருக்குமோ வென்னில் ஒருவடிவுபோலே 
பொருந்தினபடி . அன்றிக்கே, மேவியென்று ஹிரண்யனுடைய வர 
த்தைக்கிட்டி என்றுமாம் . ( எரியுருவமாகி ) ஒளியுண்டான ரூபத்தை 
யுடையனாய்ச் சினத்தாலே இரணியனாகத்தைக் கீண்டான் . அன்றிக் 
கே , அருளன்று நமக்குத்தேர்யம் ; ஆஸ்ரித விரோதிகள் பக்கல் 
அவனுக்குண்டான சின முத்தேஸ்யம் . அச்சினத்தைத் தெரி --அநு 
ஸந்தியென்று மாம் . 

அரு.- நாற்பத்திரண்டாம்பாட்டு.- வரத்தைக்கிட்டுகை- வர 
த்தையறிந்து அதுக்கறு ரூபமான வடிவைக்கொள்ளுகை . எரியுரு 
என்று பாடாந்தரம் . சீனத்தாலே தெரியுகிரால் - கூரியவுகிராலே 

* ( பா ) அரியுருவமாகி , 


சஉ . 


மூன்றாந்திருவந்தாதி , கூ - பா , சினமா சச - பா , உலகமும் , சக 


ச 2 . 


சங . 


சங . 


கீண்டானென்று க்ரியையாதல் . அன்றியே , கீண்டான் சினம்தெரி - 
விசாரியென்று க்ரியையாதல் . 

சினமாமதகளிற்றின் திண்மருப்பைச்சாய்த்துப் 
புனமேயபூமியதனைத்- தனமாகப் 
பேரகலத்துள்ளொடுக்கும் பேராரமார்பனார் 
ஓரகலத்துள்ள துலகு 

அந்.- . சினம் மதம் மா களிற்றின் திண் மருப்பை சாய்த்து 
( 7 ) புனம் மேய பூமியதனை தனமாக { 11 ) பேர் அகலத்து உள் ஒடு 
க்கும் பேர் ஆரம் மார்பனார் ( 18 ) ஓர் அகலத்து உலகு உள்ளது . ( 22 ) 

அர்.- கோபத்தையும் மதத்தையுமுடைய பெரிய குவலயாபீ 
டமென்கிறயானையின் வலிய கொம்பை முறித்து ( எ ) சப்தாதிபோ 
க்யபதார்த்தங்கள் நிறைந்த பூமியைத் தநமாகவங்கீகரித்து ( கக ) ( அ 
தை ) விசாலமான ஹ்ருதயத்திற் குள் ளடக்கிய பெரிய ஹாரங்களை 
யுடைய திருமார்புபடைத்த ஸர்வேஸ்வரனுடைய ( கஅ ) அத்விதீய 
மான ஸங்கல்பத்திலுலகம் ஸத்தை பெற்றிருக்கிறது . ( உஉ ) 

வ்யா.-அவ. - நாற்பத்து மூன்றாம்பாட்டு .- (சினம் ) அவன் ஸ 
ங்கல்பத்தாலேயன்றோ விந்தலோகங்கிடக்கிறதென்கிறார் . 

(சினமித்யாதி ) சினத்தையுடைத்தாய்ப் பெருத்து மதித்த குவல 
யாபீடத்தி- டைய விரண்டு மருப்புக்களையும் அநாயாஸே பேறி 
த்து . (புன மித்யாதி ) சேதநர்க்கு போக்யங்களை யுடைத்தான பூமியை. 
(தனமித்யாதி ) தரும் போலே யிருக்கத் திருவயிற்றிலே வைத்துக் 
காக்கும் . ( பேராரமார்பனார் ) தன்னுடைமையானது ரக்ஷிக்கப்பட்ட 
தென்றத்தாலே யொருபடி ஆபரணம் பூண்டாற்போலே யிருக்கிற 
படி . ( ஓரகலத்துள்ள துலகு ) அம்சமான ஸங்கல்பத்துள்ளது லோகம் , 
ஓரப்படுகிற ஸங்கல்பத்துள்ள தென்றுமாம் . 

அரு.- நாற்பத்து மூன்றாம்பாட்டு.- புனம் புலமென்றாய் 
விஷயங்களைச் சொல்லுகிறது . அகலம் - ஹ்ருதயம் . ஓரகலம் - ஸங்கல் 
பத்தினுடைய ஏகதேசமென்னுதல் . 

உலகமுமூழியுமாழியும் , ஒண் கேழ் 
அலர்கதிருஞ்செந்தீயுமாவான்- பலகதிர்கள் 
பாரித்தபைம்பொன் முடியா னடியிணைக்கே 
பூரித்தென்னெஞ்சேபுரி . 


சங . 


ச . 


6 


சஉ 


மூன்றாந்திருவந்தாதி , சரு பா , புரிந்து . 


எனு 


சச . 


அக்.- உலகமும் ஊழியும் ஆழியும் ஒண் கேழ் அலர் கதிரும் 
செம் தீயுமாவான் 9 பல கதிர்கள் பாரித்த பை பொன் முடியான் 
ணை அடிக்கே என் நெஞ்சே ! பூரித்து புரி . ( 21 ) 

அர் .-- லோகங்களையும் ப்ரளயகாலத்தையும் ஸமுத்ரங்களையும் 
அழகிய நிறத்தையுடைய தாய்ப் பரவாநின்ற கிரணங்களை யுடைய 
ஸர்யனையும் சிவந்த அக்நியையும் சாரமாகவுடையனாய் ( கூ ) அருந்த 
மான கிரணங்களை விசிறாரின்ற ஸ்ப்ருஹணீயமான அழகிய கிரீடத் 
தையுடைய ஸர்வேஸ்வரனுடைய ணந்த திருவடிகளையே என் 
டைய மநஸ்ஸே ! ஸந்தோஷித்து ஆய்ாயி . ( உக ) 

வ்யா.- நாற்பத்து நாலாம்பாட்டு - உலகமுமித்யாதி ) லோக 
மும் , எல்லாம் ஸம்ஹ்ருதமாய்க்காலமே சேஷித்தகாலமும் , கடலும் 
அழகிய தாய் அலராநின்றுள்ள ஒளியையுடைக்தான ஆதித்யனும் , 
அக்நியும் தனக்குப்ரகாரமாகவுடையவன் -இத்தால் ஜகதாகாரத்தைச் 
சொல்லுகிறது . (பலகதிரித்யாதி ) பரமபதத்திலே யெழுந்தருளியிருக் 
கும்படி . ( பலகதிர்கள் ) . ஓவிவ )வஹவ , வரவே மவ 
உதிதா - திவிஸூர்யஸஹஸ் ரஸ்யபவேத்யசுபதுத்திதா " என்னும் 
படியே நூறாயிரமாதித்யர்களை யோடலைத்த ஒளியையுடைத்தாய் 
ஸ்ப்ருஹணீயமான திருவபிஷேகத்தையுடையவனுடைய திருவடிக 
ளிலே. ( என்னெஞ்சே பூரித்துப்புரி ) ஸ்நேஹீத்தாஸ்ரயி . 

அரு.- நாற்பத்து நாலாம்பாட்டு.- ஆழி - வட்டமாய் , அத்தா 
லே வளைய என்றாய் , அடங்கலு மென் கிறது . 
புரிந்து மதவேழம்மாப்பிடி யோடிேத் 
திரிந்துசினத்தால் பொருது- விரிந்த சீர் 

(நாள் 
வெண்கோட்டு முத்து திர்க்கும் வேங்கடமே , மேலொரு 
மண்கோட்டுக்கொண்டான் மலை . 

அ.- மதம் வேழம் மா பிடியோடு புரிந்து ஊடி ( 6 ) திரிந்து 
சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண் கோடு முத்து உதிர்க்கும் 
வேங்கடமே (16 ) மேலொருநாள் மண் கோடு கொண்டான் மலை. ( 21 ) 

அர் . - மதித்த யானையானது ல்லாக்யமான பெண்யானை 
யோடு ஸம்ஸ்லேஷித்துப் ( பின்பு ) ப்ரணயகல ஹம் செய்து ( கா ) ஸஞ்ச 
ரித்துக் கோபத்தினால் (மணிச்சுவர்களில் ) சண்டை செய்து 
நின்ற வீரம்ரீயையுடைய வெண்மையான தந்தங்களில் நின்றும் முத் 

* அடாகலும் எனறு அரும்பத்த்தின் பாடம் . 


பரவா 


சடு . 


மூன்றாந்தருவந்தாதி , சசு -பா , மலை முகடு 
துக்களை யுதிராநின்ற திருமலையே ( கசு ) முன்பொருகாலத்தில் பூமி 
யைத்தந்தத்தின்மேலெடுத்துக்கொண்டுவந்தஸர்வேச்வரன் வாஸம் 
செய்யும்மலை . (உக 

வ்யா -- அவ.- நாற்பத்தைந்தாம்பாட்டு .-- புரிந்து ) பலகதி 
ர்கள் பாரித்தபைம்பொன் முடியான் என்று பரமபதத்தைக்கலவி 
ருக்கையாக உடையவன் நமக்கு ஸலபனாமோ வென்னில் , நமக் 
காகவன் றோ திருமலையிலேவந்துஸஹீதனாயிற்றென் கிறார் . 

( மதவேழம்பிடியோடு புரிந்து ) மதித்திருந்துள்ள ஆனையானது 
பிடியோடே ஸம்ஸ்லேஷித்து . ( ஊடி ) ஸம்ஸ்லேஷாசந்தர மூடி . ( திரி 
ந்து சினத்தால்பொருது )ஊடலாலே பிறந்த சினத்தாலே உலாவி ரக் 
நபித்திகளிலேபொருது . (விரிந்தசீரித்டாதி ) பொருகையாலே வீரம் 
ரீயையுடைத்தான வெள்ளைக் கோட்டிலே யுண்டான முத்தையுதி 
ராநின்ற திருமலை . ( மேலித்யாதி ) பண்டொருகாள் பூமியை ஸ்ரீ 
வராஹரூபியாய் எயிற்றிலேகொண்டவனுடைய மலை . திருமலையில் 
ஆனைகளுக்குச் சேருமிறே ஸ்ரீவராஹ ரூபமான வடிவு . 

மலைமுகடு மேல்வைத்து வாசுகியைச் சுற்றித் 
தலைமுகடுதானொருகைபற்றி - அலைமுகட் ( ன் 
டண்டம் போய் நீர்தெறிப்ப வன்றுகடல்கடைந்தா 
பிண்டமாய் நின்றபிரான் . 

அக்.-- முகடு மலை மேல்வைத்து வாசுகியை சுற்றி ( 5 ) முகடு 
தலை தான் ஒரு கை பற்றி ( 11 ) அவை முகடு அண்டம் போய் நீர் 
தெறிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான் . ( 23 ) 

அர் . - சிகரத்தையுடைய மந்தரபர்வதக்தைத் தன் முதுகின் ) 
மேலேவைத்து வாஸுகியைக் ( கயிறாகச் சுற்றி ) ( ரு ) சிகரத்தின் மேல் 
பாகத்தைத் தானொரு கையாலே பிடித்து ( கக ) அலைகளி னுச்சி 
அண்டபித்திவரையில் சென்று ஜலம் தெறிக்கும்படி அக்கால 
த்தில் ஸமுத்ரகதை மதகம்பண்ணினவன் , ( ஜகத் காரணமாய் 
நின்ற ஸ்வாமி . ( உக ) 

வ்யா.- நாற்பத்தாறாம்பாட்டு .-- ( மலைமுகடுமேல்வைத்து ) ஓங் 
கியிருந்துள்ள மலையைத் தன் முதுகின் மேல் வைத்து . (வாசுகியைச் 
சுற்றி) அதிலேவா ஸூகியைச் சுற்றி ( தலைமுகடு கானொருகைபற்றி 
கீழ்கடைகிறது குலையாமல் ஆமையாய்த் தாங்கி மேலேவைத்த சிகர 


சர் . 


மசா , 


சச மூன்றாந்திருவந்தாதி , சஎ -பா , நின்ற . சஅ - பா , நீயன்றே . 


சீசு . 


சிஎ . 


-- 


மடி 

க்கிளர்ந்து போகாதபடி யொருகையாலே பற்றி . ( அலைமுகட்டி 
த்யாதி ) இத்திரண்ட திவலைபோய்த்தெறிப்ப . அலைமேல் நீர் அண்ட 
பித்தியில் போய்த்தெறிப்ப . ( அன்றித்யாதி ) இதுக்குபாதாநகாரண 
மானவன் . வணகோ ஹெெவ நாராயண சூக- ஏகோஹவைராரா 
யண ஆஸீத் . 

நின்றபெருமானே நீரேற்று , உலகெல்லாம் 
சென்றபெருமானே செங்கண்ணா - அன்று 
துரகவாய்கீண்ட துழாய்முடியாய் , நங்கள் 
நரகவாய்கீண்டாயும் நீ 

அங்.- நீர் ஏற்று நின்ற பெருமானே ! உலகெல்லாம் சென்ற 
பெருமானே ! செம் கண்ணா! 9) அன்று துரகம் வாய் கீண்ட துழாய் 
முடியாய் ! நங்கள் நரகம்வாய் கீண்டாயும் நீ . ( 18 ) 

அர். தாநஜலத்தை வாங்கி (மஹாபலியஜ்ஞத்தில் ) நின்ற 
ஸ்வாமி ! லோகங்களையெல்லாம் போய் ( அளந்த ) ஸ்வாமி ! சிவந்த 
நேத்ரங்களை யுடையஸ்வாமி ! ( க ) அக்காலத்தில் கேசியின் வாயை 
க்கிழித்தவனே ! திருத்துழாய்மாலையைத்திருமுடியில் தரித்தவனே ! 
எங்கள் நரகத்தைப் போக்கினவனும் நீதான் . (கஅ ) 

வ்யா .-- நாற்பத்தேழாம்பாட்டு.-- ( நின்ற பெருமானே நீரேற்று ) 
மஹாபலிபக்கலிலேநீரேற்று சேஷித்வம் தோற்றும்படி நின்றவனே ! 
(உலகித்யாதி ) லோகத்தை யெல்லாமளந்து உடையவனென்று 
தோற்றும்படி நின்றவனே ! ( செங்கண்ணா ஸ்நேஹந்தோற்றும் 
படி நின்றவனே ! ( அன்றித்பாதி ) வைத்தவளையம் வாடாமல் கேசி 
வாயைக்கிழித்தவனே ! ( நங்களித்யாதி ) ஒருகேசிவாயைக்கிழித்தது 
ஆஸ்சர்யமோ ? எங்கள் நாகத்தின் வாயைக்கிழித்தவனக்கு . 

நீயன்றே நீரேற்றுலக மடியளந்தாய் 
நீயன்றே நின்று நிரைமேய்த்தாய்- நீயன்றே 
மாவாயுரம்பிளந்து மாமருதினூடு போய்த் 
தேவாசுரம்பொருதாய் செற்று . 

சஅ . 
அந்.- நீர் ஏற்று உலகம் அடி அளந்தாய் நீயன்றே ? 6 )நின்று 
நிரை மேய்த்தாய் நீயன்றே ? ( 10 ) மா உரம் வாய் பிளந்து மா மரு 
தின் ஊடு போய் ( 18 ) தேவாசுரம் செற்று பொருகாய் யே 
ன்றே ? ( 22 ) 


சஎ . 


மூன்றாந்திருவந்தாதி , சக - பா , செற்றதுவும் . 


அர்.- தாநஜலம் வாங்கி லோகங்களைத் திருவடியினா லளந்த 
வன் நீயன்றோ? ( சு ) (இடையனாய் ) இருந்து பசுக்களை மேய்த்தவன் 
நீயன்றோ? ( க 0 ) கேசியினுடைய வலிய வாயைப் பிளந்தும் பெரிய 
மருதமரத்தின் நடுவே சென்றும் தேவாஸுரயுத்தத்தில் ( அஸா 
ரைக் கொன்று சண்டை செய்தவனும் நீயேயன்றோ : ( உஉ ) 

வ்யா .-- நாற்பத்தெட்டாம்பாட்டு . - ( நீயன்றேயித்யாதி ) உன்னு 
டைமைக்கு மஹாபலிபக்கலிலே நீரேற்று அத்தைத் திருவடிகளா 
லே அளந்தாய் . (நீயன்றேயித்யாதி ) க்ருஷ்ணனாயவதரித்துப் பசுமே 
ய்த்தாய் . ( நீயன்றேயித்யாதி ) கேசிவாயைப்பிளந்து பெரிய மருதினி 
டையே போய் , ( தேவாசுரமித்யாதி ) ஜ்ஞாநஹீகமான அசேததங்க 
ளைப் போக்கின துவேயோ. சேதநரான விரோதிகளையும் போக்கிற்றி 
ல்லையோ 

அரு.- நாற்பத்தெட்டாம்பாட்டு : - தேவாசுரம்பொருதாய் - 
தேவாஸுரயுத்தத்தைப் பண்ணி தேவர்கள் விரோதியைப் போக்கினா 

அ . 


சஅ . 


யென்றபடி . 


சக . 


செற்றதுவும் சேரா விரணியனைச் , சென்றேற்றுப் 
பெற்றதுவும்மா நிலம் பின்னைக்காய்- முற்றல் 
முரியேற்றின் முன்னின்று மொய்ம்பொழித்தாய் , மூரிச் 
சுரியேறுசங்கினாய் சூழ்ந்து . 

அந்.- பின்னைக்காய் முற்றல் முரி ஏற்றின் முன் நின்று 
சூழ்ந்து மொய்ம்பு ஒழித்தாய் ! ( 9 ) மூரி சுரி ஏறு சங்கினாய் செற் 
நதுவும் ; சேரா இரணியனை ( 16 ) சென்று ஏற்று பெற்றதுவும் 
மா நிலம் . ( 21 ) 

அர்.- நப்பின்னைப்பிராட்டிக்காக வலியதாய்த் திரியாநின்ற 
எருகின் முன்னே யிருந்து ஆலோசித்து ( அதின் ) பலத்தைப் போக் 
கினவனே ! ( க ) விசாலமாய் சுழிகளை யுடையதுமான ஸ்ரீபாஞ்சஜம் 
யமுடையவனே ! ( நீ ) கொன்றதும் ( தன் பக்தனோடு ) பொருந்தாத 
ஹிரண்யனை ; ( கசு ) மஹாபலியிடம் போய் , தாகம் வாங்கிப் பெற்ற 
தும் பெரிய பூமியை. ( உக ) 

வ்யா .-- நாற்பத்தொன்பதாம்பாட்டு .- ( செற்றதுவுமித்யாதி ) 
ஆம்ரிதரோடு சேராத ஹிரண்யனைக்கொன்றது அவனிழவுக்காக 
வென்றுமாம் . ( சென்றித்யாதி ) மஹாபலிபக்கலிலே நீரேற்றுப்பெற் 


சக . 


மூன்றாந்திருவந்தாதி , ரு 0 பா , சூழ்ந்த . 


றது பூமி . ( பின்னைக்காயித்யாதி ) நப்பின்னைப் பிராட்டிக்காகத் திண் 
ணிய 

பதாயுலாவாநின்ற ஏற்றினுடைய மிடுக்கையழித்தாய் . ( சூழ்ந்து ) 
இடமபார்த்து நின்று . ( மூரிச்சுரி யித்யாதி ) கையிலே ஸ்ரீபாஞ்சஜக்ய 
த்தையுடையவனே ! 

அரு.- நாற்பத்தொன்பதாம் பாட்டு - சேரா - தன்னைச்சேரா 
தே , ஆறாயியாதே ; அவனிழக்கையாலே விரோதியான தேஹத்தைப் 
போக்கினானென்றபடி . முற்றல் -திண்ணியதாய் , மூரி - ஸஞ்சாரியாய் , 
மொய்ம்பு - மிடுக்கையுடைய ஏற்றின் மூரிச்சுரியென்று மிடுக்கை 
யும் துளையையுமுடைய சங்கு . 

சூழ்ந்த துழாயலங்கல் சோதிமணிமுடிமால் 
தாழ்ந்தவருவித்தடவரைவாய் - ஆழ்ந்த 
மணிநீர்ச்சுனைவளர்ந்த மாமுதலைகொன்றான் 
அணி நீலவண்ணத்தவன் . 

கு . 
அந்.- சூழ்ந்த துழாய் அலங்கல் சோதி மணி முடி மால் அணி 
நீலவண்ணத்தவன் ( 9 ) தாழ்ந்த அருவி தடம் வரைவாய் ஆழ்த 
மணி நீர் சுனை வளர்ந்த மா முதலை கொன்றான் . ( 21 } 

அர் , - வளைத்துச்சாத்தின திருத்துழாய் மாலையையுடையனாய் 
உஜ்வலமான மணிகளிழைத்த கிரீட முடையனாய் ஸர்வாதிகனாய் 
அழகிய நீலவர்ணத்தையுடையவனான ஸர்வேஸ்வரன் , ( கூ ) பெருகா 
நின்ற அருவிகளையுடைய விசாலமான மலையிலுண்டாய் அழகாய் 
நிர்மலமான ஜலமுடையதான மடுவில் வருத்தியடைந்த பெரிய முத 
லையைக் கொன்றான் . ( உக ) 
. 

ரு . 
வ்யா .-- ஐம்பதாம்பாட்டு .-- ( சூழ்ந்தவி த்யாதி ) ஆகமுதலியாக 
விட்ட திருத்துழாய்மாலைபையும் ஆதிராஜ்யஸூசகமான மணி 
முடியையுமுடையவன் . ( தாழ்ந்த வித்யாதி ) தாழ்ந்த அருவிகளை யுடை 
த்தாயிருந்துள்ள தடவரையிலே யாழ்ந்து , நிர்மலமானநீரை யுடைத் 
தான சுனையிலே வளர்ந்த பெரிய முதலையை நீர்ப்புழுவென்றுபாராதே 
சினத்தோடே கொன்றான் . ( அணி நீலவண்ணத்தவன் ) ஆஸ்ரித 
விரோதியான முதலை போயிற்றென்று ஸ்ரமஹாமான வடிவையுடை 
யவன் . 

அரு. - ஐம்பதாம்பாட்டு - ஆகமுதலியாகவிட்ட " என்று 
வார்த்தைப்பாடு . 


ருய . 


ரு . 


மூன்றாந்திருவந்தாதி , ருக - பா , அவனே . – உ - பா , எய்தான் . சள 


ருக . 


அவனேயருவரையா லாநிரைகள் காத்தான் 
அவனேயணிமருதஞ் சாய்த்தான்- அவனே 
கலங்காப்பெருநகரம் காட்டுவான்கண்டீர் 
இலங்காபுரமெரித்தானெய்து . 

ருக . 
அந்.- அரு வரையால் ஆநிரைகள் காக்கான் அவனே . 6 அணி 
மருகம் சாய்த்தான் அவனே எய்து இலங்காபுரம் எரித்தான் அவனே . 
( 14 ) கலங்கா பெரு நகரம் காட்டுவான் அவனே கண்டீர் . ( 19 ) 

அர்.- அசைக்கவொண்ணாத மலையினால் பசுக் கூட்டங்களைக் 
காத்தவனுமவனே . ( சு ) இணைந்த மருதமரங்களை விழத்தள்ளின வனு 
மவனே . (பாணங்களினால் ) அடித்து இலங்கையைக் கொளுத்தினவ 
னும் ( அழித்தவனும் ) அவனே . ( கச ) குழப்பமற்ற விசாலமான 
ஸ்ரீவைகுண்டத்தை தர்சிப்பிக்கிறவனு மவனே கிடீர். ( ககூ ) 

வ்யா . ஐம்பத்தோராம்பாட்டு.- ( அவனேயித்யாதி ) வர்ஷத் 
தாலே நோவுபட்ட பசுக்கள் தன்னுடையரக்ஷணத்துக்குத் தான் 
ப்ரவர்த்தித்ததுண்டோ ? அவனேயன்றோவென்று ஸஹகாரி கைா 
பேக்ஷ்யத்தைச்சொல்லுகிறது . ( அவனேயணியித்யாதி ) நிரபேக்ஷ 
மாக மருதைச்சாய்த்தானுமவனே . ( அவனே கலங்கா வித்யாதி ) 
பரமபதம் அவனே காட்டக் காணுமத்தனை . ஸ்வயத்தத்தால் 

காண் 
பார்க்குக் காணப்போகாது . ( கண்டீரித்யாதி ) லங்கையை யழித்துப் 
பிராட்டியைப் பெறுகைக்கு யத்தம்பண்ணினானுந்தானே . 
எய்தான்மராமரமேழுமிராமனாய் 
எய்தானம்மான்மரியவேந்திழைக்காய்- எய்ததுவும் 
தென்னிலங்கைக்கோன்வீழச்சென்று குறளுருவாய் 
முன்னிலங்கைக்கொண்டான் முயன்று . 

ரு உ . 
அ.இராமனாய் மராமரம் ஏழும் எய்தான் . ஏந்திழைக்காய் 
அம்மான் மரிய எய்தான் . ( 3 ) எய்ததுவும் . தென் இலங்சை கோன் வீழ 
முன் குறள் உருவாய் சென்று நிலம் முயன்று கைக்கொண் 
டான் , ( 20 ) 

அர்.ரீராமாவதாரமெடுத்து மராமரங்களேழையு மீடித் 
தான் ஸீதா பிராட்டிக்காக அந்தமானைச் சாக வடிக்கான் . ( அ ) கீழே 
விழும்படி அடித்துத்தள்ளினது தென் திசையிலுள்ள இலங்கைக் 


ருக . 


அ . 


மூன்றாந்திருவந்தாதி , ருகூ - பா , முயன்று தொழு . 


கரசனான இராவணனை . முற்காலத்தில் வாமா வேஷங்கொண்டு 
மஹாபலியிடம்சென்று பூமியை யத்தம் செய்து கைப்பற்றினான் . ( 20 ) 

வ்யா.- ஐம்பத்திரண்டாம்பாட்டு .-- ( எய்தானித்யாதி ) ராம 
ய் ஆயரிதருக்காக மராமர மேழையுமெய்தான் . (எய்தா னம்மா 
னித்யாதி ) மான் குட்டியென்று பாராதே பிராட்டி சொன்னாளென்று 
எய்தான் . ( எய்ததித்யாதி ) எய்ததுவும் ராவணனைக்கொல்லுகைக் 
காக . ( சென்றித்யாதி ) குறளுருவாய்ச்சென்று மூன்றுலோகத்தை 
யடங்கலும் கைக்கொண்டான் . 
முயன்று தொழுநெஞ்செ மூரி நீர்வேலை 
இயன்றமரத்தாலிலையின் மேலால்- பயின்றங்கோர் 
மண்ணலங்கொள் வெள்ளத்து மாயக்குழவியாய் 
தண்ணலங்கல் மாலையான் தாள் . 

நிக .. 
அக்.- மூரி நீர் வேலை இயன்ற ஆலமரத்து இலையின் மேல் பயி 
ன்று ( 7 ) மண் நலம் கொள் வெள்ளத்து அங்கு ஓர் மாயக்குழவியாய் 
( 14 ) அலங்கல் தண் மாலையான் தாள் நெஞ்சே ! முயன்று 
தொழு . ( 21 ) 

அர் . - பரந்த ஜலத்தையுடைய ஸமுத்ரத்தில் பொருந்திமுளை 
த்திருக்கிற ஆலமரத்தி னிலைமேல் சயனித்திருந்தும் , ( எ ) பூ ஸாரத் 
தை யபஹரித்த ப்ரவாஹத்திலிருந்த அவ்வாலிலையில் அத்விதீயமாய் 
ஆம்சர்யகரமான குழந்தையாயிருந்தும் , ( கச ) அசையாநின்ற குளி 
ர்ந்த திருமாலையையுடையவனுமான கரிய பதியினுடைய திருவடி 
களை மனமே ! ப்ரயத்தப்பட்டு ஆயி. ( உக ) 

வ்யா.- அவ .-- ஐம்பத்து மூன்றாம்பாட்டு - ( முயன்று ) துர்க்கட 
ங்களைகடிப்பிக்க வல்லவன் ; அவனை யாஸ்ரயியென் கிறார் . 

( முயன் றுதொழுநெஞ்சே) யத்தம்பண்ணி யாஸ்ரயிக்கப்பார் . 
( மூரிநீரி த்யாதி ) உலாவா நின்ற நீரையுடைத்தான கடலிலே யுண்டான 
மரத்தினுடைய * பல்லவமாயிருப்பதொரு ஆவிலையின் மேலே பயி 
ன்று சேதநர்க்குபோகோபகரண போகஸ்தாந போக்யமான பூமியை 
வழியாநின்ற வெள்ளத்திலே ஆஸ்சர்யமான பிள்ளையானவன் . ( தண் 
ணலங்கலி த்யாதி ) ஆலிலையின் மேலே கண் வளர்ந்தருளுகிறபோது 
பொகட்டமாலையுந்தானுமாய்க் கிடந்தபடி . அவனுடைய திருவடி 
களை முயன்று தொழுநெஞ்சே 

* ( பா ) பவனான . 


ருக . 


ருங . 


மூன்றாந்திருவந்தாதி , ரு ச - பா , தாளால் . (நரு-பா , பெரிய . 


தாளால் சகடமுதைத்துப் பகடுந்தி 
கீளாமருதிடைபோய்க்கேழலாய் - மீளாது 
மண்ணகலங்கீண்டங்கோர் மாதுகந்தமார்பற்குப் 
பெண்ணகலங்காதல் பெரிது . 

அங்.- தாளால் சகடம் உதைத்து பகடு உந்தி கீளா மருது 
இடை போய் (9 ) கேழலாய் அங்கு மீளாது அகலம் மண் கீண்டு 
ஓர் மாது உகந்த மார்பற்கு அகலம் பெண் காதல் பெரிது . ( 23 ) 

அர்.-- திருவடிகளினால் சகடாஸுரனை யுதைத்துக் குவலயா 
பீடமென் கிறயானை யைத் தள்ளி இணை பிரியாத மருதமரத்தின் நடு 
வே சென்று அதைத்தள்ளி ) ( கூ )வராஹாவதாரமெடுத்து அவ்வண்ட 
பித்தியில் கீழே விழாமலொட்டிக்கொண்டிருந்த பரந்த பூமியை ப்பி 
ரித்தெடுத்து அத்வி தீயையான பூமிப்பிராட்டியை யாசைப்பட்ட 
அழகியதிருமார்பையுடைய ஸர்வேஸ்வரனுக்கு அபரிச்சிங்கமான கு 
ணங்களையுடைய பெரிய பிராட்டியார்விஷயத்தில் ப்ரேம மதிகமாயி 
ருக்கும் . ( உங ) 

( ருச) 
வ்யா , - ஐம்பத்துநாலாம்பாட்டு - ( தாளால் சகடமுதைத்து ) 
திருவடிகளாலே சகடாஸுரநிர ஸநம்பண்ணி ( பகடுந்தி ) குவலயா 
பீடத்தைத் தள்ளி , கீளாமருதிடைபோய் ) இரண்டா யருகே நின்ற 
மருதூய 

டேபோய் . ( கீளா ) பிளவாமருதிடைபோயென்றுமாம் . ( கேழ 
லாயித்யாதி ) ஸ்ரீவராஹ ரூபியாய் மீளாதபடிக்கீடாக பூமியைக்கீ 
ண்டு ஸ்ரீ பூமிப்பிராட்டியை யுகந்தமார் பற்கு . (பெண்ண கலங்காதல் 
பெரிது ) பிராட்டிபக்கலிலே ஸ்நேஹம் பெரிது . 

ரு ச . 
பெரியவரைமார்பில் பேராரம்பூண்டு 
கரியமுகிலிடைமின் போலத்- * தெரியுங்கால் 
பாணொடுங்கவண்டறையும்பங்கயமே , மற்றவன் தன் 
நீணெடுங்கண்காட்டும் நிறம் 

அக் .-- பெரிய வரை மார்பில் பேர் ஆரம் பூண்டு தெரியுங்கால் 
( 7 ) கரிய முகில் இடை மின் போல . 11 ) மற்று பாண் ஒடுங்க வண்டு 
அறையும் பங்கயும் ( 17 ) அவன் தன் நீள் நெடும் கண் நிறம் காட் 
டும் ( 23 ) 

அர்.- விசாலமாய் மலை போன்ற திருமார்பில் பெரிய முத்து 
மாலையை யணிந்த ( ஸர்வேஸ்வரனை ) த்யாநித்தால் ( எ ) கரு மேகத்தி 

* ( பா ) திரியுங்கால் , 


7 


Fo 


மூன்றாந்திருவந்தாதி , ருசு பா , நிறம்வெளிது . 


னிடையில் மின்னாற்போலிருக்கும் ( கக ) இன்னும் , உலகத்திலுள்ள ) 
பாட்டுக்களெல்லாம் தோற்கும் படி வண்டுகள் பாடாநின்ற தாமர 
ஸபுஷ்பமானது ( கஎ ) அந்தஸர்வேஸ்வரனுடைய நீண்டு விசாலமா 
யிருக்கிற திருக்கண்களுடைய ஸௌந்தர்யத்தைக் காட்டாநிற் 
கும் ( உங ) 

வ்யா.- ஐம்பத்தைந்தாம்பாட்டு - ( பெரியவரை மார்பில் ) ஆர 
த்தால் பரிச்சேதிக்கப் போகாதமார்பில் . ( பேராரம்பூண்டு) மடிஉத்து 
ப்பூணவேண்டும் பெரியஹாரத்தைப் பூண்டு. ( கரியமுகிலிடைமின் 
போல ) மார்புக்குமாரத்துக்கும் த்ருஷ்டாந்தம் . மேகத்திலே மின் 
னாற்போலே யாமமான திருமார்பிலே ஹாரங்கிடந்தபடி . ( தெரி 
யுங்கால் ) அநுஸந்திக்கும்போது . திரியுங்கால் என்று பாடமுமாம் . 
( பாணொடுங்கவித்யாதி ) பாண் சாதியாக ஒடுங்கும்படி பாடாநின்ற 
வண்டையடைத்தான பங்கயமே . ( மற்றவனித்யாதி . ) அவனுடைய 
பரிச்சேதிக்கப்போகாத கண்ணினுடைய நிறத்தைக்காட்டா நின் 
றது . 

ருரு . 
நிறம் வெளிது செய்து பசிதுகரிதென்று 
இறையுருவம்யாமறியோமெண்ணில்- * நிறைவுடைய 
தாமங்கைதானும் நலம்புகழவல்லளே 
பூமங்கை கேள்வன் பொலிவு . 

ருசு . 
அந்.- இறை உருவம் நிறம் எண்ணில் ( 4 ) வெளிது செய்து 
பசிது கரிது என்று யாம் அறியோம் ( 11 ) நிறைவுடைய நாமங்கை 
தானும் பூமங்கை கேள்வன பொலிவு நலம் புகழ வல்லளே ? (09 ) 

அர்.- எம்பெருமானுடைய திருமேனியின் ஸௌந்தர்யத்தை 
யாராயில் ( ச ) வெளுத்திருக்கும் ; சிவந்திருக்கும் ; பசுமையாயிருக்கு 
ம் ; கறுத்திருக்கும் ; என்று நாம் அறியமாட்டோம் . ( கசு ) ( ஜ்ஞாக ) 
பூர்த்தியையுடைய வாக்தேவியான ஸரஸ்வதி தான் , பூமகளான பெரி 
பயிராட்டியின் வல்லபனான ஸர்வேஸ்வரன் பெருமையை நன்றாய்ப் 
புகழ சக்தையா வளோ ? ( ஆகமாட்டாள் ) . ( கக) 

ருசு . 
வ்யா.- அவ.- ஐம்பத்தாறாம்பாட்டு.- ( நிறம் ) என்னுடைய 
ஸ்வாமியினுடைய ரூபத்தை இன்னபடியிருக்குமென்று சொல்லப் 
போகாது . ப்ரயோஜகத்தைச் சொல்லு மித்தனை யென்கிறார் . 

* ( பா ) நிறமுடைய , 


மூன்றாந்திருவந்தாதி , ரு எ - பா , பொலிந்து . 


ருக 


(நிறமித்யாதி ) இறையினுடைய வடிவானது வெளுப்பு , சிவப் 
பு , பசுமை , கறுப்பு , என்றெண்ணில் நாமறியோம் . (நிறையித்யாதி ) 
நாமேமாட்டாதோமானால் மதிப்புடையளான ஸாஸ்வதி அங்குத்தைக் 
குத்தரமாகப் புகழவல்லளோ. (பூமங்கை கேள்வன் பொலிவு ) புகழப் 
போகாமை யென்னென்னில் ; கரிய பதியுடைய ஸம்ருத்தியைச் சில 
வரால் பேசப்போமோ ? 


ருசா 


பொலிந்திருண்டகார்வானில் மின்னேபோல் தோன்றி 
மலிந்து திருவிருந்தமார்பன்- பொலிந்து 
கருடன் மேற்கொண்ட கரியான்கழலே 
தெருடன் மேற்கண்டாய் தெளி. 


ருஎ . 


அந்- பொலிந்து இருண்ட கார் வானில் மின் போல் தோன்றி 
( 6 ) திரு மலிந்து இருந்த மார்பன் ( 10 ) பொலிந்து கருடன் மேல் 
கொண்ட கரியான் கழல் தெருள் தன் மேல் தெளிகண்டாய் . ( 13) 

அர்.- திரண்டும் இருண்டுமிருக்கிற மழைகாலத்து மேகத்தில் 
மின்ன மின்னலைப்போல் ப்ரகாசித்துக்கொண்டு ( சு ) பெரியபிராட் 
டியார் ஸமஸ்தகல்யாண குண பூர்ணையாய் நிக்யவாஸம்பண்ணுகிற 
திருமார்பையுடையவனாய் ( க 0 ) சிறப்பையுடைத்தாயிருக்கிற பெரிய 
திருவடியின் மேலே எழுந்தருளியிருக்கிற ஃயாம நிறத்தனான ஸர் 
வேல்வானுடைய திருவடிகளில் பண்ணின பக்திகான் ஸர்வோத்க் 
ருஷ்டமென்றறி . ( கஅ ) 

வ்யா.- அவ . - ஐம்பத்தேழாம்பாட்டு .-- ( பொலிந்து ) கருட 
வாஹநனுடைய திருவடிகளையாஸ்ரயி யென்கிறது . 

( பொலிந்தி த்யாதி ) ஸம்ருத்தமாயிருண்ட கார்காலத்திலே மே 
கத்தின் மின் போலே தோற்றித் தண்ணீர்தண்ணீரென்றாசைப்படா 
நின்ற பெரியபிராட்டியாருகந்த திருமார்பையுடையவன் . ( பொலிக் 
தித்யாதி ) மஹாமேருவிலே யொரு அஞ்ஜநகிரியிருந்தாற்போலே 
ஸம்ருத்தனான பெரிய திருவடி மேலே யிருந்தவனுடைய திருவடிக 
ளிலேயுண்டான . (தெருடனித்யாதி ) ஜ்ஞாந விபாகை யான பக்தியை 
யெல்லாவற்றுக்கும் மேலாகக்கொண்ட நுஸந்தி , ஓலக்கவார்த்தையெ 
னறிராதேகொள் . 


ரு எ . 


ரு எ . 


ருஉ 


மூன்றாந்திருவந்தாதி , ரு அ - பா , தெளிந்த . 


அரு.- ஐம்பத்தேழாம்பாட்டு .-- தெருடன் மேல் - தெருள் தன் 
மேலே . மேலான தெருள் ஜ்ஞாந விபாகையான பக்தி , தெருள் -ஜ்ஞா 
நமாய் , ஜ்ஞாநவிசேஷமான பக்தியென்றபடி . கண்டாய் தெளி-திரு 
வடிகளிலே யுண்டான பக்தியை மேலாகக்கொண்ட நுஸந்தி யென்ற 
படி . 

ரு எ . 


ரு அ . 


தெளிந்தசிலாதலத்தின் மேலிருந்தமந்தி 
அளிந்தகடுவனையே நோக்கி விளங்கிய 
வெண்மதியந்தாவென்னும் வேங்கடமே , மேலொருநாள் 
மண்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு 

அந் , - தெளிந்த சிலாதலத்தின் மேல் இருந்த மந்தி அளிந்த க 
டுவனை நோக்கி ( 7 ) வெண் விளங்கிய மதியம் தாஎன்னும் வேங் 
கடமே ( 12 ) மேலொருநாள் மண் மதியில் கொண்டு உகந்தான் 
வாழ்வு . ( 18 ) 

அர்.- நிர்மலமான கற்பாறைமே லிருக்கிற பெண் குரங்கு ( தன் 
னிடத்தில் ஸ்நேஹீத்திருக்கிற ஆண் குரங்கைப் பார்த்து ( எ ) வெண் 
மையா யொளிவீசுகிற சந்தானைக்கொண்டு) கொடுவென்று சொல்லா 
நின்ற திருமலையே ( கஉ ) முற்காலத்தில் பூமியைத்தன் ) யுக்தியினால் 
ஸ் வீகரித்து ஸந்தோஷித்த ஸர்வேஸ்வரன் சிறப்புடனே வர்த்திக்கும் 
தேசம் , ( கஅ ) 

வ்யா - அவ.- ஐம்பத்தெட்டாம் பாட்டு . (தெளிந்த ) 
( சஷ நயாலா க-- அஸ்மிக்மபாஸார்த்தம் என்று பிராட்டி 
செய்த செயலைத் திருமலையில் திர்யக்குக்களும் அநுவர்த்தியா நின்ற 
தென்கிறார் . 

( தெளிந்த வித்யாதி ) ஸ்படிகப்பாறையிலேயிருந்த பெண்குரங்கு . 
( அளிந்த வித்யாதி ) தன்பக்கவிலே ஸ்நேஹீத்த ஆண் குரங்கை 
நோக்கி . ( விளங்கியவித்யாதி ) ஊடினால் ஒருகடகர் பொருந்தவிட 
வேண்டாதே தானே சந்த்ரனுடைய மேற்புறமாகையாலே களங்க 
மற்று உஜ்வலமாயிருந்துள்ள சந்திரமண்டலத்தைத் தாவென்றாநின் 
றது . இழிந்துவாங்கவேண்டுங்காணும் திருமலையினுடைய உயர்த்தி 
( மேலித்யாதி ) பண்டொருநாள் பூமியை மதியாலே கொண்டு அலப் 
யலாபம் பெற்றானா யுகந்தவனுடைய ஐஸ்வர்யம் . 

ரு அ ) 


ரு அ . 


மூன்றாந்திருவந்தாதி , ரு க பா ; வாழும் . 40 - பா , பெற்றம் . ருகூ 


ருகூ . 


வாழும் வகையறிந்தேன்மை போல் நெடுவரைவாய் 
தாழுமருவிபோல்தார்கிடப்ப சூழும் 
திருமாமணிவண்ணன் செங்கண்மால் , எங்கள் 
பெருமானடிசேரப்பெற்று . 

ருகூ . 
அந்.- மைபோல் நெடு வரைவாய் தாழும் அருவிபோல் தார் 
கிடப்ப ( 7 ) சூழும் திரு மா மணி வண்ணன் செம் கண் மால் ( 15 ) 
எங்கள் பெருமான் அடி சேரப்பெற்று வாழும்வகை அறிக்கேன் -(21 ) 

அர்.-- அஞ்ஜநம் போலிருண்ட பெரிய மலைப்புறத்தில் வழிகிற 
அருவியைப் போல் திருமாலை ப்ரகாசிக்க ( எ ) ( அதைக்கண்டாசைப்ப 
பட்டு அங்கே நித்யவாஸம்செய்கிறபெரியபிராட்டியாரையுடையனாய் 
மலாக்யமான நீலமணிபோன்ற திருமேனியையுடையனாய் சிவந்த 
திருக்கண்களையுடையனாய் ஸர்வாதிகனாய் ( கரு ) எமக்கு ஸ்வாமியான 
ஸர்வேஸ்வரனுடைய திருவடிகளைப் பற்றி வாழ்கைக்கு உபாயத்தை 
த் தெரிந்து கொண்டேன் . ( உக ) 

வ்யா . - ஐம்பத்தொன்பதாம்பாட்டு.- ( வாழும்வகையறிந் 
தேன் ) ஸர்வேஸ்வரனைப்பற்றி ஆத்மாவுக்குவகுத்த ஸம்பத்தென்று 
வ்யத்பத்திபண்ணினேன் . ( மைபோ வித்யாதி ) அஞ்ஜநகிரியிலே பா 
யாநின்ற அருவிபோல் திருமார்பிலே சாத்தின தோள் மாலை கிடப்ப . 
( சூழுந்திருமா மணிவண்ணன் ) அதிலே ஆசைப்படாநின்ற பெரிய 
பிராட்டியாரையுடையனாய் மஹரமான வடிவையுடையவன் . 
( செங்கண் மால் ) ஈஸ்வரத்வத்தை ஸூசிப்பியாநின்ற கண்களையுடை 
யவன் . ( எங்களித்யாதி ) போக்ய பூகனாம் என்னையுடையவனாய் வகு 
த்தவனுடைய திருவடிகளைக் கிட்டப்பெற்று . வாவி நாலாதண 

வ 
ஆதி - புத்திநாசாத்ப்ரண பேதி " என்று சப்தாதிகளைப் பற்றாதே 
வாழும் ப்ரகாரமறிந்தேன் . 
பெற்றம்பிணைமருதம் பேய்முலைமாச்சகடம் 
முற்றக்காத்தூடுபோ யுண்டுதைத்துக் கற்றுக் 
குணிலைவிளங்கனிக்குக்கொண்டெறிந்தான் , வெற்றிப் 
பணிலம்வாய்வைத் துகந்தான்பண்டு. 

காய . 
அக்.-- பெற்றம் முற்ற காத்து பிணை மருதம் ஊடு போய் ( 7 ) 
பேய் முலை உண்டு 

மா சகடம் உதைத்து ( 13 ) கன்று குணிலை 


ருக . 


மூன்றாந் திருவந்தாதி , சுக - பா , பண்டெல்லாம் . 


கா 0 . 


சா 0 . 


கொண்டு விளங்கனிக்கு எறிந்தான் பண்டு வெற்றி பணிலம் வாய் 
வைத்து உகந்தான் . ( 23 ) 

அர் .-- பசுக்களை யெல்லாம் ரக்ஷிக்து இணைந்த மருதமரத்தின் 
நடுவே சென்று ( எ ) பூகனையின் ஸ்தநத்தைப் பாரும் செய்து பெரிய 
சகடாஸுரனை யுதைத்து ( கூ ) வதஸாஸானாகிய குறுந்தடியை 
எடுத்துக் கபித்காஸுரன் மேல் எறிந்த ஸர்வேஸ்வரன் முன்பு 
ஜயப்ரதமான ஸ்ரீபாஞ்சஜந்யத்தைத் திருப்பவளத்தில் வைத்தூ திஸந் 
தோஷித்தான் . ( உக ) 

வ்யா.- அவ . - அறுபதாம்பாட்டு.- ( பெற்றம் ) பரதிபந்தக 
ங்கள் போனாலன்றோ வாழும்படி யாவதென்னில் ; அவன் தானே ப்ரதி 
பந்தகங்களைப் போக்குமென்கிறது . 

( பெற்றமித்யாதி ) இது நிரல் நிறை . கன்றாகிய எறிகருவியைக் 
கொண்டு விளங்கனிக்குக் கொண்டெறிந்தவன் . வென் றியைவிளைப் 
பதான ஸ்ரீபாஞ்சஜயேத்தை வாயிலேவைத் துகந்தவன் , பண் டுண் 
டான ப்ரதிபந்தகங்களை யெல்லாம் போக்கும் . 
பண்டெல்லாம் வேங்கடம் பாற்கடல்வைகுந்தம் 
கொண்டங்குறைவார்க்குக் கோயில் போல் வண்டு 
வளங்கிளரும் நீள்சோலைவண்பூங்கடிகை 
இளங்குமரன் தன் விண்ணகர் . 

அக்.- பண்டெல்லாம் வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார் 
க்கு ( 5 ) வேங்கடம் பாற்கடல் வண்டு வளம் கிளரும் நீள் சோலை 

பூ கடிகை ( 15 ) இளங்குமரன் தன் விண்ணகர் கோயில் 
போல் . ( 18 ) 

அர்.-- முன்பெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்தைக் கோயிலாகக்கொ 
ண்டு அங்கு நித்யவாஸம் செய்கிறஸர் வேஸ்வரனுக்கு , ( ரு ) ( இப் 
போது ) திருமலை திருப்பாற்கடல் வண்டுகள் கும்பல் கும்பலாய்க் கிள 
ம்புகிற விசாலமான தோப்புகளையும் அழகிய புஷ்பங்களை யுமுடைய 
திருக்கடிகை ( கரு ) நித்யயௌவகமுடையரிய பதிக்கிருப்பிட 
மான திருவிண்ணகர் ( ஆகிய இவைகள் , கோயில் போலே யிருக்கின் 
றன , ( கஅ ) 

வ்யா - அவ - அறுபக்தோராம்பாட்டு.- ( பண்டெல்லாமித் 
யாதி ) ப்ரதிபந்தகங்களைப் போக்குமளவேயோ ? பரமபதத்தைக்கள் 


சுக . 


சாக 


மூன்றாந்திருவந்தாதி , சு உ -பா , விண்ணகரம் . 


விருக்கையாகவுடையவன் ஸம்ஸாரத்திலே உகந்தருளின திருப்பதி 
களைத் தனக்கிருப்பிடமாகக் கொள்ளுகிறது ஆண்ரிதார்த்தமாகவன்றோ 
வென் கிறார் . 

( வேங்கடம்பாற்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு ) 
" திருமால்வைகுந்தமே தண் திருவேங்கடமே என்று பரமபதத் 
தோபாதியாகத் திருமலையைச்சொல்லுகிறது . வைகுந்தங்கோயிலா 
கக்கொண்டு அங்குறைவார்க்கு , வேங்கடம் , பாற்கடல் , வண்டுவளங் 
கிள 

ரும் நீள் சோலைவண்பூங்கடிகை , விண்ணகரான விவை இளங்கும 
ரனான தனக்கு இப்போது கோயில்போல் . 

அரு.- அறுபத்தோராய்பாட்டு , - வேங்கடம்பாற்கடல் வை 
குந்தம் கோயில் பண்டெல்லாம் ; இப்போதிந்த திருப்பதிகள் கோயி 
லென்றபடி . வைகுந்தக்கோடு வேங்கடத்தைக் கூட்டுவானென் 
னென்ன அருளிச்செய்கிறார் (திருமாலித்யாதி ) . இது கீழும்மேலுங் 


சாக . 


சாக 


உ . 


விண்ணகரம்வெஃகாவிரிதிரைநீர் வேங்கடம் 
மண்ணகரம்மாமாடவேளுக்கை - மண்ணகத்த 
தென்குடந்தைதேனார் திருவரங்கம் தென்கோட்டி 
தன்குடங்கை நீரேற்றான் தாழ்வு . 

அக். - விண்ணகரம் வெஃகா விரி திரை நீர் வேங்கடம் ( 6 ) 
மண் நகரம் மா மாடம் வேளுக்கை ( 11 ) மண் அகத்த தென் குடக் 
தை தேன் ஆர் திருவரங்கம் ( 18 ) தென் கோட்டி தன் குடங்கை 
நீர் ஏற்றான் தாழ்வு . ( 25 ) 

அர்.-- திருவிண்ணகர் திருவெஃகா பரந்து அலை மோதுகிற ஜல 
த்தையுடைய திருமலை ( சு ) பூலோகத்தில் ஸ்ரீவைகுண்டம் போல்விள 
ங்குகிற பெரிய மண்டபங்களையுடைய வேளுக்கை ( கக ) பூலோகத்தி 
லிருக்கிற ஸ்ப்ருஹணீயமான திருக்குடந்தைதேனினால் பூர்ணமான 
சோலைகளையுடைய திருவரங்கம் ( கஅ ) தென் திசையிலுள்ள திருக் 
கோட்டியூர் (இவைகள் ) தன் சிறங்கையில் தாநஜவத்தை வாங்கின 
ரிய பதிஸௌலப்யத்துடனெழுந்தருளியிருக்கும் தேசங்கள் ( உடு ) 

வ்யா . அவ.- அறுபத்திரண்டாம்பாட்டு.- (விண்ணககரம் ) 
கேவலம் ஸம்ஸாரத்திலே நின்றமாத்ரமோ ? பரமபதத்திலிருப்புமனி 
ச்சுக்காய் தாழ்சியோடே கூடவிருப்பது உகந்தருளின தேசத்தி 
லே யன்றோவென்கிறார் . 


நசா 


மூன்றாந்திருவந்தாதி , சுகூ - டா , தாழ்சடையும் . 


சு உ . 


சு . 


( விண்ணகரமித்யாதி ) விண்ணகரம் , வெஃகா , விரிதிரைநீர் 
வேங்கடம் . திருமலையென்றாலொரு விசேஷணரஹிதமாகச் சொல் 
லமாட்டார் . (மண்ணகரமித்யாதி ) போக்யதை குறைவற்ற கோயில் , 
( தன்குடங்கையித்யாதி ) மஹாபலிபக்கலிலே தன்னுடைமைபெறு 
கைக்கு அர்த்தித்வம் தோற்றும்படி அர்த்தியாய் நின்றாற் போலே 
உகந்தருளின தேசங்களிலே தாழ்வுதோற்றும்படி நின்றான் . சுஉ . 

அரு .-- அறுபத்திரண்டாம்பாட்டு.- மனிச்சுக்கு- ஹர்ஷத்து 
க்கு ; ஸௌ ஜக்யத்துக்காக வென்றபடி . மண்ணுக்கு நகாமென்கை 
யாலே மண்ணி லுண்டான போக்யதையால் குறைவில்லை யென்ற 
படி . 
தாழ்சடையும் நீண்முடியு மொண்மழுவும் சக்கரமும் 
சூழாவும் பொன்னாணுந்தோன்றுமால்- சூழும் 
திரண்டருவிபாயுந்திருமலை மேலெந்தைக்கு 
இரண்டுருவு மொன்றாயிசைந்து . 

அ.- சூழும் திரண்டு அருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு 
( 6 ) தாழ் சடையும் நீள் முடியும் ஒண் மழுவும் சக்கரமும் ( 13 ) சூழ் 
அவும் பொன் நாணும் இரண்டு உருவும் இசைந்து ஒன்றாய் தோ 
ன்றும் . ஆல் . ( 23 ) 

அர் - நாற்புறத்திலும் சுற்றிக்கொண்டிருக்கிற திரண்ட அரு 
விகள் பாயாநின்ற திருமலை மேலெழுந்தருளியிருக்கிற என்னுடைய 
ஸ்வாமிக்கு ( சு ) தொங்குகிற சடையும் நீண்ட திருவபிஷேகமும் 
அழகிய மழுவென்கிற ஆயதமும் திருவாழியும் ( கங ) (இடுப்பில் ) சுற் 
றியிருக்கிற பாம்பும் ஸுவர்ண மயமான கடி ஸூத்ரமும் ஆகிய இவ் 
விரண்டு ஹரஹரிரூபமும் அமர்ந்து ஒருபடியாய்த் தோற்றாநின்ற 
து . ஆல்சர்யம் . (உக ) 

வ்யா - அவ.- அறுபத்து மூன்றாம்பாட்டு .- ( தாழ்சடையும் ) 
ஸித்தமான வேஷத்தையும் ஸாதகமான வேஷத்தையும் ஒக்கதரிப்ப 
தே ! இதொருசீலவத்தையே ! என்கிறார் . 

( தாழ்சடையி த்யாதி ) சூழத்திரண்டருவி பாயாநின்றதிரு 
மலைமேலே நிற்கிற என்னுடைய ஸ்வாமிக்கு இரண்டுருவு மொன் 
நாயிசைந்து ஒன்று ஸாதகமாய் ஒன்று ஸித்தமானால் சோரச்சேர் 
த்தியாயிருக்குமோவென்னில் ; இரண்டுருவுமிசை தொன்றாயிருக் 
கும் . பொருந்தியிருக்கும் . 


சாங . 


காங . 


மூன்றாந்திருவந்தாதி , சுச - பா , இசைந்த சுரு -பா , அங்கற்கு . ருஎ 


சா . 


இசைந்தவரவமும் வெற்புங்கடலும் 
பசைந்தங்கமுது * படுப்ப - அசைந்து 
கடைந்தவருத்தமோ கச்சிவெஃகாவில் 
கிடந்திருந்து நின்றதுவுமங்கு 

சு . 
அந்- கச்சி வெஃக வில் கிடந்து அங்கு இருந்து நின்றதுவும் , 
( 5 ) இசைந்த அரவமும் வெற்பும் கடலும் அங்கு அமுது படுப்ப 
( 12 ) பசைந்து அசைந்து கடைந்த வருத்தமோ ? ( 16 ) 

அர்.- காஞ்சீநகரத்திலுள்ளதிருவெஃகாவில் பள்ளிகொண்டு 
அக்கச்சியில் ( ஹஸ்திகிரியில் ) எழுந்தருளியிருந்து (திருப்பாடகத்தி 
ல் ) நின்றதும் , ( ரு ) ( ஸமுத்ரமதநத்தில், ஒருப்பட்ட வாஸுகியை 
யும் மந்தர பர்வதத்தையும் திருப்பாற்கடலையும் சேர்த்து அந்த ஸ 
முத்ரத்தில் அமருதத்தை யுண்டாக்கைக்காக ( கஉ ) விருப்புற்று 
ஆடியாடிக் கடைந்த ஸ்ரமத்தினாலேயோ : ( கசு ) 

வ்யா.- அறுபத்து நாலாம்பாட்டு . (இசைந்த வித்யாதி ) கட 
லிலே ஒருமலையை கட்டு ஒருபாம்பைச்சுற்றிக் கடையாநின்றால் 
சேராச்சேர்த்தியாயிருக்குமோவென்றால் ; இசைக்க ) தன்னில் பொ 
ருந்தியிருந்தபடி . (பசைந்தங்கமுதுபடுப்ப ) அதிலே யமருதம்படு 
ம்படிக் கீடாகப்பசைகொடுத்து . அசைந்தித்யாதி ) உலாவிக்கடைந்த 
வருத்தமோ ? (கச்சியித்யாதி ) திருக்கச்சியிலும் திருவெஃகாவிலும் 
கிடப்பது இருப்பது நிற்பதாகிறது தனியே கடலைக்கடைந்தத்தாலே 
திருமேனியிலே பிறந்த ஆயா ஸமோ ? 

அரு .-- அறுபத்து நாலாம்பாட்டு.- பசைகொடுத்து பக்வம் 
பண்ணி . அமருதமுண்டாம்படி அதுக்குவேண்டும் ஸாதகங்களை யெ 
ல்லாமுண்டாக்கி யென்றபடி 

அங்கற்கிடரின்றியந்தப்பொழுதத்து 
மங்கவிரணியனதாகத்தைப் பொங்கி 
அரியுருவமாய்ப்பிளந்தவம்மானவனே 
கரியுருவங்கொம்பொசித்தான் காய்ந்து . கரு . 

அந்.- அங்கற்கு இடர் இன்றி அந்திப் பொழுதத்து அரி யுரு 
வமாய் பொங்கி ( 6 ) இரணியனது ஆகத்தை மங்க பிளந்த அம்மான் 
அவனே கரியுருவம் கொம்பு காய்ந்து ஒசித்தான் . ( 16 ) 

* ( பா ) படைப்பு = ( பா ) அங்கக்கிடரின்றி . 
8 


சாசு . 


ரு அ 


மூன்றாந்திருவந்தாதி , சு சா-பா , காய்ந்திருளை . 


. 


அர்.-- பிள்ளையாகிய ப்ரஹ்லாதனுடைய துயரைப் போக்குகை 
க்காக ஸந்த்யாகாலத்தில் நாஸிம்ஹனாய் வ்ருத்தியடைந்து ச ) விர 
ண்யாஸனுடைய சரீரத்தை யழியும்படி கிழித்துப்பொகட்ட 
ஸ்வாமியான அந்தகரியபேதியே குவலயா பீடத்தின் தந்தத்தைக் 
கோபித்து முறித்தவன் . ( கசு ) 

வ்யா . - அறுபத்தைந்தாம்பாட்டு .- ( அங்கற் கிடரின்றி யித்யாக ) 
பிள்ளை யுடைய விடாய்தீர அங்கக்கிடரின்றி என்று பாடமாகில் , 
அவ்விடத்தில் விடாய்திர ( அந்திப்பொழுதத்து ) அஸுரர்க்குபலம்வர் 
த்திக்கும் காலத்திலே மங்கவிரணியன தாகத்தை ) ஹிரண்யனுடைய 
ஹ்ருதயமானது மங்கிப்போம்படிக்கீடாக . ( பொங்கியித்யாதி ) பிறை 
யெயிற்றன் றடலரியாய்ப் பெருகினானை என்னும்படி . ( அவனேயித் 
யாதி ) அவனே குவலயாபீடத்தினுடைய கொம்பை யொசித்தான் . 
( காய்ந்து ) சீற்றமில்லாதவன்சீறி . 

கரு . 
அரு.- அறுபத்தைந்தாம் பாட்டு , - அங்கர் -அங்கத்தையுடைய 
பிள்ளை . அங்கு அக்கிடர் - அவ்விடத்திலந்தவிடாய் தீரவென்று பாடாங் 
தாம் . 

காய்ந்திருளை மாற்றிக்கதிரிலகுமாமணிகள் 
ஏய்ந்தபணக்கதிர்மேல்வெவ்வுயிர்ப்ப -- வாய்ந்த 
மதுகைடபரும்வயிறுருகிமாண்டார் 
அதுகேடவர்க்கிறுதியாங்கு 

அந்.- இருளை காய்ந்து மாற்றி கதர் இலகு மா மணிகள் ஏய்க் 
த பணம் கதிர்மேல் வெவ்வுயிர்ப்ப ( 11 ) வாய்ந்த மதுகைடபரும் 
வயிறு உருகி மாண்டார் . ஆங்கு அது அவர்க்கு கேடு இறுதி . 21 ) 

அர்.-- இருளைக் கோபித்துப் போக்கி ஒளி வீசுகிற ஸ்லாக்யமா 
மாணிக்கங்கள் சேர்ந்த படத்தினுடைய கிரணங்களின் மேலே 
( ஸர்வேஸ்வரன் ) பெருமூச்சு விட ( கக ) ( அப்போது ) அங்குவந்த 
மதுகைடபர்களென்கிற இரண்டரக்கர்களும் உடல் கரைந்து செத்தா 
ர்கள் . அவ்விடத்தில் வந்தது அவர்களுக்கு உண்டான ) வாழ்வுக்கும் 
கெடுதி . (பிழைப்புக்கும் ) கெடுதி . ( உக ) 

வ்யா.- அவ.- அறுபத்தாறாம்பாட்டு .- (காய்ந்து ) உணர்த்தி 
யுண்டான போது வினோதிநிர ஸாமபண்ணின தோரேற்றமோ ! அவ 
தாகமின்றிக்கேயிருக்கச் செய்தே விரோதிகளை முடிக்கவல்லவனுக் 
கென்கிறார் . 


சுகா . 


ன 


சாகா . 


மூன்றந்திருவந்தாதி , சு எ - பா , ஆக்குமலரும் . 


நீக 


கா சா . 


சாசா 


காஎ . 


( காய்ந்திருளை மாற்றி ) சீறியிருளைப்போக்கி . (கதிரிலகி த்யாதி ) 
ஒளிவிடாநின் றுள்ள மணிகள் சேர்ந்த பணத்திலுண்டான தேஜஸ்ஸி 
ன்மேலே நெடுமூச்சுவிட ( வாய்ந்தவித்யாதி ) கிட்டினமதுகைட்டர்கள் 
வயிறு ருகி முடிந்தார்கள் . ( அதுகேடி த்யாதி ) " என்றுமென் பிள்ளைக் 
குத்தீமைகள் செய்வார்களங்ஙனமாவர்களே . 

அரு.- அறுபத்தாறாம்பாட்டு.- கண் வளர்ந்தருகிறபோது 
ஸ்வாஸத்தாலே முடிக்கையாலே அவதாகமின்றி யென்கிறது . திரு 
வநந்தாழ்வானுடைய ஸ்வா ஸத்தாலே என் அஞ்சொல்லுவர்கள் . இவ் 
விடத்துக்குப் பெருமாளுடைய வாஸமேயாகக்கடவது . ஆங்கு 
அந்த அவஸ்த்தையிலே . இறுதியான கேடு முடிவான கேடு . இதெப்படி 
பென்ன , இவ்விடம் போலே என்கிறார் என்று மென் பிள்ளைக்கித் 
யாதி ) 

ஆங்குமலரும் குவியுமாலுந்திவாய் 
ஒங்குகமலத்தினோண்போது --ஆங்கைத் 
திகிரிசுடரென்றும் வெண்சங்கம் , வானில் 
பகருமதியென்றும்பார்த்து . 

அந் .-- மால் உந்தி வாய் ஒங்கு கமலத்தின் ஒண்போது ( 7 ) ஆம் 
கை திகரி சுடர் என்றும் ( 12 ) வெண் சங்கம வானில் பகரும் மதி 
என்றும் பார்த்து ஆங்கு மலரும் ; குவியும் . ( 22 

அர் .-- ஸர்வேஸ்வரனுடைய திருநாபியில் முளைத்து உயர்ந்து 
வளராநின்ற தாமரையி னழகிய பூவானது , ( எ ) அழகியதிருக்கையி 
லிருக்கிற திருவாழியை ஸூர்ய னென்றும் ( கஉ ) வெண்மையான 
ஸ்ரீபாஞ்சஜந்யததை ஆகாசத்தில் விளங்குகிற சந்தர னென்றும் பார் 
த்து அப்போது விகஸிக்கும் ; மூடிக்கொள்ளும் . (உஉ ) 

வ்யா . - அவ.- அறுபத்தேழாமபாட்டு.- ( ஆங்கு ) ஹீரணயனும் 
மதுகைடபர்களும் முடிந்தபின்பு கண்வளரும் 

போதையழகை 
யநுபவிக்கிறார் 

( உந்திவாயித்யாதி ) திருநாபிகமலத்திலே ஓங்கியிருந்துள்ள 
அழகியதான தாமரைப்பூ .( அங்கையிதயாதி ) கையில்திருவாழியஆதி 
த்யனென்றும் . (வெண் சங்கமித்யாதி ) ஸ்பாஞ்சஜயத்தை ஆகாசக்தி 
லே விளங்காதின்றுள்ள சந்தரனென்றுமபார்த்து - அநுஸந்தித்து , 
( ஆங்குமலருங்குவியுமால் ) இரணகோலத்திலே பிறக்கக்கடவ அவ் 
விரண்டவஸ் கதையானது யுகபத் உணடாகானே பது . 


da ol . 


Jaol . 


சு 0 மூன்றாந்திருவந்தாதி . சு அ - பா பார்த்த சு கூ - பா ,வெற்பென்று . 


சு . 


काभ. 


சா அ . 


அரு.- அறுபத்தேழாம்பாட்டு.- ஆங்கை- அங்கை என்றாய் , 
அழகியகை- திகிரி . திருவாழி - ஆங்கு - அந்த அவஸ்தையிலே . ஆல் 
ஆங்சர்யம் . 

பார்த்தகடுவன்சுனை நீர் நிழற்கண்டு 
பேர்த்தோர்கடுவனெனப்பேர்ந்து கார்த்த 
களங்கனிக்குக்கை நீட்டும் வேங்கடமே , மேனாள் 
விளங்கனிக்குக்கன் றெறிந்தான் வெற்பு. 

அங் . - சுனை நீர் பார்த்த கடுவன் நிழல் கண்டு ( 6 ) பேர்க்தோர் 
கடுவன் என பேர்ந்து கார்த்த களங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடமே 
( 14 ) மேல் நாள் விளங்கனிக்கு கன்று எறிந்தான் வெற்பு . ( 19 ) 

அர்.- மலையூற்றின் ஜலத்தைப் பார்க்க குரங்கு ( அதில் தன் ) 
நிழலைப்பார்த்து ( கூ ) தனக்கெதிரியாகிய குரங் சென்று நினைத்து 
(இதற்குள் ) கறுத்த களாப்பழத்துக்காகக் சைமீட்டாநிற்கிற திருமலை 
யே ( கச ) முற்காலத்தில் விளாம்பழத்துக்காகக் கன்றை வீசிப்பொக 
ட்ட க்ருஷ்ணன் நித்யவாஸம் செய்யும் மலை . ( கக ) 

வ்யா.- அறுபத்தெட்டாம்பாட்டு.- ( பார்த்த வித்யாதி ) சுனை நீ 
ரிலேகடுவனானது தன்னுடைய நிழலைக்கண்டு . ( பேர்த்தோரித்யாதி ) 
வேறே தனக்கெதிரியான கடுவனென்று பெயர்ந்து , ( கார்த்த வித் 
யாதி ) பின்னை யும் தன்னுடைய சாபலத்தாலே அருகில்களாப்பழத் 
தையறுத்துத்தாவென்று கைரீட்டா நிற்கும் திருமலை . (மேனாளித் 
யாதி ) பண்டுகன்றைக் கொண்டு விளங்கனிக்கெறிந்தவனுடைய மலை . 

அரு.- அறுபத்தெட்டாம்பாட்டு.-- கடுவன் - ஆண் குரங்கு பே 
ர்ந்து - பயத்தாலே அப்புறத்தே பேர்த்து கார்த்த - கறுத்த அறுத்துத் 

என்று அந்த நிழலிலேகண்ட தன்னையே நீட்டிக்கிடக்குமே 
ன்றபடி . களங்கனியும் அதினண்டையிலே நிழலிலே தோற்றும் . சு அ . 

வெற்பென்றுவேங்கடம்பாடும் , வியன் துழாய் 
கற்பென்று சூடுங்கருங்குழல் மேல் - மற்பொன்ற 
நீண்டதே " ள்மால்கிடந்த நீள் கடல் நீராடுவான் 
பூண்டநாளெல்லாம்புகும் 

அக் .-- வெற்பு என்று வேங்கடம் பாடும் ( 4 ) வியன் துழாய் க 
ற்பு என்று கரும் குழல் மேல் சூடும் , ( 11 ) மல் பொன்ற நீண்ட 
கோள் மால் கிடக்க நீள் கடல் நீராடுவான் 

நாளைல்லாம் 


காக . 


ண் 


புகும் . ( 23 ) 


மூன்றாந்திருவந்தாதி , எ 0 -பா , புகும தத்தால் , 


சாசு 


சுக . 


அர்.- மலை என்று சொல்லப்புகில் திருவேங்கடத்தைப் பாடு 
ங்கோள் . ( ச ) அல்சர்யகரமான திருத்துழாய் வகுத்தது என்று நி 
னைத்து கறுத்த மயிர்முடிமேல் சூடுங்கோள் . ( கக ) மல்லரைக் கொ 
ன்ற நீண்ட புஜங்களையுடைய ஸர்வேஸ்வரன் பள்ளிகொண்ட விசா 
லமான திருப்பாற்கடலில் நீராடுகைக்காக விடிந்த தினமெல்லா மா 
சைப்படுங்கோள் . ( உக ) 

வ்யா . - அவ.-- அறுபத்தொன்பதாம்பாட்டு .- ( வெற்பென்று ) 
ஆழ்வாரான வவஸ்த்தை போய் ஒரு பிராட்டியவஸ்த்தையை பஜித்து 
அவளுடைய தசையைத்தாயார் சொல்லுகிறாள் . 

( வெற்பித்யாதி ) லோ கயாத்ரையமிவளுக்கு பகவத்விஷயத்தி 
லே . திருமலையொழிய வேறொருமலையுமறியாள் . (கருங்குழல்மேல் 
வியன் றுழாய்கற்பென்று சூடும் ) காட்டுப்பூச்சூடாள் . தொடுத்தது 
மாய்மலர் சூடிக்களைந்தன சூடுமித்தொண்டர்களோம் என்கிறபடி 
யே , விஸ்மயமான திருத்துழாயல்லது குழலில்வையாள் , கற்பு என் 
றுபாதிவரத்யம் . ( மற்பொன்ற வித்யாதி ) விரோதி நிரஸ கத்துக்காக 
வளர்ந்ததோளையுடையனாய் வ்யாமுக்த்தனானவன் கிடந்த நீள் கடலி 
லே விடிந்த நாளெல்லாம் புகாநின்றாள் . திருப்பாற்கடலொழிய வே 
றொன்றில் குளித்தால் விடாய் கெடாதென்றிரா நின்றாள் . இப்ப்ரகா 
ணத்தில் கீழும் மேலும் அந்யாபதேசமின்றிக்கேயிருக்க இப்பாட்டொ 
ன்று மிப்படி கொள்ளுகிறதென்னென்று நிர்வஹீப்பர்கள் . அம்மலை 
இம்மலையென்று ஒன்றைச் சொல்லக்கடவிகோளிறே ; ஆன பின்பு , 
திருமலையைப்பாடுங்கோள் . ( வியன் துழாயித்யாதி ஒருபூவைச் சூடக் 
கடவிகோளிறே ; ஆன பின்பு வகுத்தவனுசக்கும திருத்துழாயைச் 
சூடுங்கோள் . ( மற்பொன்ற வித்யாதி ) பராதஸ் ஸ்நாநம் பண்ணக்கட 
விகோளிறே . ஆனபின்பு விரோதிகிரஸநசீலனானவன் கிடந்த திரும் 
பாற்கடலிலே முழு குங்கோள் . 

அரு -அறுபத்தொன்பதாம்பாட்டு . - பாதிவரக்யம் - அவன் 
ஸ்பர்சித்த பூவொழிய வேறொன்று சூடாமை , பூண்ட - விடிந்த . கர் 
பென்று ப்ராப்தமென்று இது இரண்டாவதுக்கு . 


சுக 


சாக . 


புகுமதத்தால் வாய்பூசிக்கீழ்தாழ்ந்து , அருவி 
உகுமதத்தால் கால்கழுவிக்கையால் - மிகுமதத்தேன் 
விண்டமலர்கொண்டு விறல் வேங்கடவனையே 
கண்டு வணங்கும்களிறு , 


என 


சாஉ 


மூன்றாந்திருவந்தாதி , எக பா , களிறுமுகில் . 


கண்டு 


வண 


எ 0 . 


அந் - புகு மதத்தால் வாய்பூசி கீழ் தாழ்ந்து ( 5 ) அருவி உகு 
மதத்தால் கால் கழுவி ( 10 ) மிகு மகம் தேன் விண்ட மலர் கையால் 
கொண்டு ( 17 ) விறல் வேங்கடவனையே களிறு 
கு . ( உஉ ) 

அர்.- ( பெருகிவந்து வாயில் புகுகிற மத ஜலத்தினால் வாயை 
க்கொப்பளித்து , கீழே வந்து ( ரு ) அருவிகள் போல் விழா நின்ற மத 
ஜலத்தினால கால்களை யலம்பி ( 0 ) மிக்க மதகரமான தேனையுடைத் 
தாய்மலர்க்கிருக்கிற புஷ்பங்களைத் தும்பிக்கையிஞ லெடுத்து ( ஸம 
ர்ப்பித்து ) ( கஎ ) பலிஷ்டனான திருவேங்கடமுடையானையே 

யானை 
யானது கண்டு ஆஸ்ரயிக்கும் . உஉ 

வ்யா .-- அவ.- எழுபதாம பாட்டு - (புகுமதத்தால் அநுகூல 
ருடைய தே ஹயாத்ரையெல்லாம் தன் ஸமாஸ்ரயணத்துக்குடலாகக் 
கொள்ளுமவலுடைய திருமலையென்கிறது . 

(புகுமதத்தாலி த்யாதி ) வாயிலே புகுகிறமதஜலத்தாலேகால் கழுவி . 
( கீழித்யாதி ) கீழேதாழ்ந்த வருவிபோல வுகாநின்ற மதஜலத்தாலே 
கால்கழுவி , ( கையித்யாகி கையாலே மிக்கமதுவையுடைத்தாய் அல 
ராநின்ற பூவைக்கொண்டு களிறானது விறல்வேங்கடவனையே கண்டு 
வணங்கும் . விறல்வேங்கடவனென்று - திருமலையில் திர்யக்குக்களும் 
தன்னை வணங்கும்படி ஜ்ஞா கத்தைக்கொடுக்கவல்லசக்தினயயுடையவ 
னென்கிறது. ஜ்ஞாநகார்யமான ஸமாஸ்ரயணத்தைதேசவாஸத்தாலே 
பண்ணிவைக்கும் . 

அரு.- எழுபதாம்பாட்டு.- கீழ் தாழ்ந்தவருவி- மேட்ரஜலம் . 
களிறு முகில் குத்தக்கையெடுத்தோடி 
ஒளிறுமருப்பொசிகையாளி- HOP 
விழ கொன்று நின்றதிரும்வேங்கடமே , மேனாள் 
குழக்கன்றுகொண்டெறிந்தான்குன்று . 

அங் - களிறு கை எடுத்து ஓடி முகில் குத்த 6 , ஒளிறு மருப் 
பு ஒசி கை யாளி பிளிறி விழ கொன்று ( 14 ) நின்று அதிரும் வேங்க 
உமே மேல்நாள் குழக்கன்று கொண்டு எறிந்தான் குன்று . ( 22 ) 

அர்.- யானையானது தனது தும்பிக்கையைத் தூக்கிக்கொண் 
டோடி மேகத்தைக் குத்த , ( சு ) ( அப்போது ) ஒளிவிடாநின்ற ( அவ் 
யானை பன் ) தந்தங்களை முறியாநின்ற கைகளை யுடைய யாளியானது 


எ O. 


எக 


. 


மூன்றாந்திருவந்தாதி , எ உ - பா , குன்றொன்றினாய 


எக . 


எஉ 


( அவயானை யைக் ) கூய்ச்சலிட்டுக்கொண்டு விழும்படி கொன்று ( கச ) 
அருகேநின்று கர்ஜரும்செய்யா நின்ற திருமலையே முற்காலத்தில் 
சிறியகன்றாய்வந்த வத்ஸாஸரனைப் பிடித்து வீசிப்போகட்டக்ருஷ் 
ணன் நித்யவாஸம் செய்யும்பர்வதம் . ( உஉ ) 

வ்யா , - எழுபத்தோராம்பாட்டு . - (களிறி க்யாதி ) கையையெ 
டுத்துக்கொண்டோடிக்களிறானது முகிலைக்குத்த . ( ஒளிறித்யாதி ) 
ஆனையினுடைய வெண்மருப்பை முறியா நின்றயாளி. கையெடுத் 
தோடியென் 

யாளிக்காகச் சொல்லவுமாம் . ( பிளிறியித்யாதி ஆனை 
யானது பிளிறிக்கொண்டு விழுமபடிக்கீடாகக்கொன்று சினத்தா 
லே நின்றதிராநின்ற திருமலை . (மேனாளித்யாதி ) ஸஹ ஜசதருக்களை 
முடித்து விரோதிபோகப்பெற்ற தென்று உகந்து நிற்குமவனுடைய 
திருமலையிறே . திருமலையில் பின்னையொன்றுக்கொன்று பாதகமாகு 
மோ வென்னில . அக்நீஷோமீய ஹிம்ஸையோபாதியிறே அவற் 
றுக்கும் . 

அரு.- எழுபத்தோராம்பாட்டு.- ஒளிறு- ஒளியையுடைய கொ 
ம்பு - இவற்றுக்கு பாதகங் கூடுமோவென்ன ; அவனைப்போலே அவ 
னூரிலுள்ளது மென்கிறார் (ஸஹஜசத்ருக்களையித்யாதி ) . ஆனாலும் 
திவ்யதேசத்திலே பாதகமாமோ வென்ற பிப்ராயமாக ( அக்நீஷோமீய 
மித்யாதி ) 

குன்றொன்றினாயகுறமகளிர் கோல்வளைக்கை 
சென்றுவிளையாடுந்தீங்கழைபோய் - வென்று! 
விளங்குமதிகோள் விடுக்கும் வேங்கடமே , மேலை 
இளங்குமரர்கோமானிடம். 

அந்.-- குன்று ஒன்றினாய குறமகளிர் சென்று ( 4 ) கோல் வளை 
கை விளையாடும் தீ கழை போய் ( 10 ) வென்று விளங்கும் மதி கோ 
ள் விடுக்கும் வேங்கடமே ( 16 ) மேலை இளங்குமரர் கோமான் 
இடம் ( 20 ) 

அர் - திருமலை யொன்றையே ப்ராப்யமாகவுடைய குறப் பெண் 
கள் போய் ( ச ) அழகிய வளைகளையுடைய கைகளாலே ( பிடித்து ) 
விளையாடாநின்ற அழகிய மூங்கில்கள் மேற்புறம்வளர்ந்து (ராஹு 
வை ) ஜயித்து ( அதினால் ) ப்ரகாசியாநின்ற சந்திரனுடைய ஆபத்தை 
ப் போக்காநின்ற திருமலை யே ( கசு அண்டத்துக்குமேலுள்ளபரமபத 


எக . 


எஉ . 


மூன்றாந்திருவந்தாதி , எஙபா , இடம் , 


எஉ . 


ை 


எஉ . 


த்தில்வாஸம் செய்கிற பௌவ நாரம்பத்தையுடைய நித்யஸூரிகளுக் 
கு ஸ்வாமியான ஸர்வேஸ்வர னெழுந்தருளியிருக்கும் தேசம் (20 எக . 

வ்யா . - எழுபத்திரண்டா மபாட்டு .-- ( குன்றித்யாதி ) திருமலை 
க்குக்கீழ்ழியில் குடிப்பழியாங்குறவருடையபெணகள் . ( கோல்வளைக் 
கையித்யாதி குறவருடையபெண்கள் கோல்வளையையுடைத்தானகை 
யாலே சென்றுவிளை பாடுகிற கழையானது போய் உஜ்வலமான சந்த் 
ரனை ராஹுவானது க்ரஹிக்க வொண்ணாதென்று வென்று சந்தர 
னுக்கு அந்தவ்யஸநத்தைப்போக்கும் திருமலை . பரமபதத்தில் சன் 
னோடொக்க த்வாத சவார்ஷிகரான நித்யஸூரிகளுக்கு சேஷியானவ 
னிடம் . “ தீக்களை என்று இவர்கள் ஊஞ்சலாடுகைக்குப் பிடித்து 
விளையாடும் மூங்கிலாகவுமாம் , 

அரு.- எழுபத்திரண்டாம்பாட்டு .-- " தீங்களை என்றுபாட 
மாய் ,வளைக்கையாலே எறிந்து விளையாடுகிற களை யென்னுதல் . தீங்க 
ழை மூங்கிலென்னுதல் பிழை . 

இடம்வலமேழ்பூண்டவிரவித்தேரோட்டி 
வடமுகவேங்கடத்துமன்னும்- குடநயந்த 
கூத்தனாய் நின்றான் குரைகழலேகூறுவதே 
நாத்தன்னாலுள்ளநலம் . 

அந்.- இடம் வலம் ஏழ் பூண்ட இவி தேர் ஓட்டி ( 7 ) வடமு 
கம் வேங்கடத்து மன்னும் நயந்த குடம் கூத்தனாய் நின்றான் (14) 
குசை கழல் கூறுவதே நாதன்னால் உள்ள நலம் ( 20 ) 

அர் , - இடது பக்கத்திலும் வலதுபக்கத்திலுமாக ஏழுகுதிரைக 
ள் கட்டியிருக்கிற ஸுர்யனுடைய தேரை ( அந்தர்யாமியாயிருந்து ) 
நடத்துமவயை, ( எ ) வடதிசையிலுள்ன திருமலையிலே பொருந்தியே 
ழுந்தருளியிருக்குமவனாய் விருப்பத்துடனே குடமெடுத்துக் கூத் 
தாடி னவனாய் எழுந்தருளியிருக்கிற கரிய : பதியினுடைய ( கச ) ஆப 
ரணத்வங்களையுடைய திருவடிகளைச் சொல்வதே நாவினால் பெறத் 
தக்க பயன . ( 20 ) 

வ்யா.- எழுபத்து மூன்றாம்பாட்டு. - ( இடமித்பாதி ) இடத்திலும் 
வலத்திலுமாக ஏழு குதிரைபூண்ட ஆதித்யனுடைய கேரையோட்டி . 
ஏழ்பூண்ட ஆதித்ய ரதத்தை மஹாமேருவுக்கு வலமே இடமாக - மார் 
க்கமாக ஓட்டி என்று மாம் . இரவியின்னுடைய தேரைபாரத ஸமரத்திலே 


எ 


எங . 


மூன்றாந்திருவந்தாதி , எசாபா , நலமேவலிதுகொல் 


எங் . 


கடத்தியென்றுமாம் . (வடமுகவித்யாதி ) வடக்கில்திக்கிலே யுண் 
டான திருமலையிலே நித்யவாஸம்பண்ணுகிற . ( குட நயந்தவித்யாதி ) 
குடமாடி நின்றவனுடைய ஆபாணவொலியையுடைத்தான திருவடி 
களைக்கூறுகை நாவால்படைக்கும் ஸம்பத்து . குடக்கூத்தாடின 
இளைப்பாறத் திருமலையிலே வந்து நின்றான் போலே 

அரு .-- எழுபத்து மூன்றாம்பாட்டு - வலமே இடமாக -மஹாமே 
ருவைவலமாகவருகையே வழியாக . இடம் -வழி . பாரதத்திலும் ஆதித் 
யன் தேரைநடத்தின . குடநயந்த- குடக்கூத்தை விரும்பின. எ கூ . 

நலமேவலிதுகொல் நஞ்சூட்டுவன் பேய் 
நிலமேபுரண்டு போய்வீழச் - சலமேதான் 
வெங்கொங்கையுண்டானைமீட்டாய்ச்சியூட்டுவான் 
தன்கொங்கைவாய்வைத்தாள் சார்ந்து . 

அங் .-- சலமேதான் நஞ்சு ஊட்டு வன் பேய் நிலமே புரண்டு 
போய் வீழ ( 3 ) வெம் கொங்கை உண்டானை ஆய்ச்சி சார்ந்து மீட்டு 
ஊட்டுவான் ( 15 ) தன் கொங்கை வாய் வைத்தாள் . நலமே வலிது 
கொல் . ( 21 ) 

அர்.- கபடத்தினால் ( தாய்வேஷங்கொண்டு ) விஷத்தைப் 
பாகம் செய்விக்கைக்காகவந்த கொடியபூதனை பூமியில் புரண்டு விழும் 
படி ( அ ) ( அவளுடைய) விஷயுக்தமான முலைப்பாலை யமுது செய்தக்ரு 
ஷ்ணனை யசோதாதேவி கிட்டவந் தெடுத்துப் பால் கொடுக்கைக்காக 
த் ( கரு ) தன்னுடைய ஸ்தகத்தைத் திருப்பவளத்தி லமர்த்தினாள் . 
( இதுக்குக்காரணம் ப்ரேமமே பெரிதாயிருந்தது . ( உக ) 

வ்யா .-- எழுபத்து நாலாம்பாட்டு.- நலமேவலிது கொல் ) ஸ்த் 
ரீத்வப்ரயுக்தமான அச்சத்திற்காட்டில் ஸ்நேஹமேவலி தாகாதே . 
( சலமேதான் நஞ்சூட்டுவன் பேய்) தாய்வேஷத்தைக்கொண்டு நஞ்சூ 
ட்டுவதாக வந்தவலிய பேயானது . நிலமே புரண்டுபோய் வீழ) நிலத் 
திலே புரண்டு விழும்படிக்கீடாக . ( வெங்கொங்கையித்யாதி ) விஷமு 
லையுண்டதுக்குப் பரிஹாரமாக அமருதத்தையுடைத்தான தன்கொ 
ங்கையைக் கால்நடைதந்து சென்று அவன் வாயிலேவைத்தாள் . (நல் 
மேவலிது 

துகொல் ) . அச்சமும் ஸ்நேஹமுங்கூடினால் ஸ்நேஹமேவலி 
தாகாதே . 


. 


எச் . 


9 


சுசு மூன்றாந்திருவந்தாதி , எடு-பா ,சார்ந்து எசு -பா , பொருப்பிடை . 


எச . 


எரு . 


அரு . - எழுபத்துநாலாம்பாட்டு.- சலம் - ச ( வ ) லமாய் , கபட 
மென்றபடி . சார்ந்து - கிட்டி . கால்நடைதந்து - சென்று கிட்டி என்ற 
படி 
சார்ந்தகடுதேய்ப்பத்தடாவியகோட்டுச்சிவாய் 
ஊர்ந்தியங்கும் வெண்மதியினொண்முயலைச் சேர்ந்து 
சினவேங்கைபார்க்குந்திருமலையே , ஆயன் 
புனவேங்கைநாறும் பொருப்பு. 

அந்.- தடாவிய கோடு உச்சிவாய் அகடு தேய்ப்ப சார்ந்து 
ஊர்ந்து இயங்கும் (8 )வெண் மதியின் ஒண் முயலை வேங்கை சேர்ந்து 
சினம் பார்க்கும் திருமலையே ( 17 ) வேங்கை நாறும் ஆயன் புனம் 
பொருப்பு , ( 22 ) 

அர் .-- பரந்த சிகரத்தின் நுனியில் வயிறு தேயும்படி கட்டி 
மெள்ளப் போகாநின்ற ( அ ) வெண்மையான சந்த்ரனிடத்திலிருக்கிற 
அழகிய முசலை வேங்கைப்புவி கிட்டி கோபித்துப் பார்க்கும் திரு 
வேங்கடமே ( கஎ ) வேங்கைப்பூவின் பரிமளம்வீசுகிற க்ருஷ்ணனு 
டைய வாஸஸ்தாநமான திருமலை . (உஉ ) 

வ்யா.- எழுபத்தைந்தாம்பாட்டு . - ( சார்ந்தகடு ) (தடாவிய கோ 
ட்டுச்சிவாய் சார்ந்தகடுதேய்ப்ப ) பரந்தகொடுமுடியிலே கிட்டிக்கீழ் 
வயிறு தேய்ப்ப . (ஊர்ந்தியங்கும்வெண்மதியினொண் முயலை ) போக்ய 
தையாலே மெள்ள ஸஞ்சரியாநின்ற சிகரத்திலே தேய்கையாலே 
ஒளியையுடைத்தான சந்திரன் பக்கல் முயலை .( சேர்ந்தித்யாதி )கிட்டிச் 
சினத்தாலே புலிபடப்பார்க்குந்திருமலை . ( ஆயனித்யாதி ) இடையர்க் 
குக்காட்டில் மரங்களுடைய நாற்றம் சாலப்ரியமிறே . 
பொருப்பிடையே நின்றும்புனல்குளித்தும் , ஐந்து 
நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா -விருப்புடையல் 
வெஃகாவே சேர்ந்தானைமெய்ம்மலர் தூய்க்கைதொழுதா 
அஃகாவே தீவினைகளாய்ந்து . 

அக்.- நீர் பொருப்பு இடையே நின்றும் புனல் குளித்தும் ( 6 ) 
ஐந்து கெருப்பு இடையே நிற்கவும் வேண்டா . ( 1 ) விருப்புடைய 
வெஃகாவே சேர்ந்தானை மெய் மலர் தூய் கை தொழுதால் தீவினை 
கள் ஆய்ந்து அஃகாவே . ( 21 ) 


எரு . 


எரு . 


எசு . 


மூன்றாந் திருவந்தாதி , எஎ - பா , ஆய்ந்தவருமறையோன் . 


சாஎ 


அர்.- ( ஜகங்களே ! ) நீங்கள் ( தவம் செய்கைக்காக ) மலை யிடை 
யில் நிற்கவும் பொய்கைகளில் முழுகவும் ( சு ) பஞ் சாக்கி மத்தியில் 
நிற்கவும் வேண்டாம் . ( கக ) ப்ரேமத்துடனே திருவெஃகாவில் பள்ளி 
கொண்டயதோக்தகாரிக்கு அநந்யப்ரயோஜமாகப் புஷ்பங்களை ஸமர் 
ப்பித்து அஞ்சலிபண்ணினால் பாபங்கள் ( இவ்விடம்தனக்கிருக்கத் 
தகாதென் அ ) ஆலோசித்துத்தாங்களே ) விட்டுப்போகாவோ ? ( உக ) 

வ்யா .-- அவ.- எழுபத்தாறாம்பாட்டு.- ( பொருப்பிடை ) ஸர் 
வேஸ்வரன் ஸம்ஸாரத்திலே புகுந்து தன்னுடம்பைப்பேணாதே நங் 
கார்யம் செய்யாநின்றான் . நீங்களுடம்பையொறுக்க வேண்டாவென் 
கிறார் . 

( பொருப்பித்யாதி ) பனிநாள் மலைகளில் , பொய்கைகளிலே புக் 
குக்குளித்து . ( ஐந்தித் பாதி ) கோடை நாள்பஞ்சாக்நி மத்யஸ் தனாய் 
நிற்கவும் வேண்டா . (விருப்பித்யாதி ) விரும்பப்படுவதான திருவெஃ 
காவிலே சேர்ந்தவனை . ( மெய்ம்மலரித்யாதி ) அநந்யப்ரயோஜனாய் 
புஷ்பாத்யுபகரணங்களைக்கொண்டு ஆய்ந்து - அநுஸந்தித்துக் கைதொ 
ழுதால் அசேதநமான கொடியபாபங்கள் தான் தன்னை யாப்ரயிக்க 
நிற்கவற்றோ? தீவினைகள் தானே ஆராய்ந்து நமக்கு நிலமன்றென்று 
போகாவோவென் றுமாம் . வாஷிவ ஷாயா®ய : - வ்ருஷ்டிப்ர 
தீக்ஷாம்லாலய : " என்னும் நியாயத்தாலே சும்மெனாதேகைவிட்டோ 
டித் தூறுகள் பாய்ந்தனவே " என்கிறபடியே . 

அரு.- எழுபத்தாறாம்பாட்டு .-- சாலய : ஸஸ்யங்களானவை 
கள் வர்ஷத்தைப்பார்க்குமாப்போலே பாபங்களு மிவனை விட்டுப் 
போகைக்கு பகவத் ஸமாஸ்ரயணத்தைப் பார்த்துக்கொண்டிருக்கும் . 
அஃகாவே - கிட்டாவே . ஆய்ந்து - இரண்டிடத்திலுமந்வயம் . 
ஆய்ந்தவருமறையோன் நான் முகத்தோன் நன்குறங்கில் 
வாய்ந்தகுழவியாய் வாளரக்கன் - ஏய்ந்த 
முடிப்போது மூன்றேழென்றெண்ணினான் , ஆர்ந்த 
அடிப்போது நங்கட்கரண் . 

அந் . - ஆய்ந்த அரு மறையோன் நான்முகத்தோன் நல் குறங் 
கில் வாய்ந்த குழவியாய் ( 8 ) வாள் அரக்கன் ஏய்ந்த போது முடி 
மூன்றுஏழு என்று எண்ணினான் ( 15 ) ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு 
அரண் . ( 19 ) 


எசு . 


எசு . 


எஎ . 


சுஅ 


மூன்றாந்திருவந்தாதி , எ அ - பா , அரணா நமக்கென்றும் 


எஎ . 


அர் .-- அர்த்தவிசாரபுரஸ்ஸ ரமாகாதப்பட்டும் பெறுதற்கரியது 
மான வேதங்களையுடைய சதுர்முகப்ரஹ்மாவினுடைய அழகிய மடி 
யில் அமைந்து பள்ளிகொண்ட சிறு குழந்தையாய்க்கொண்டு ( அ ) வா 
ளாயுதத்தையுடைய ராவணாஸுரனுடைய ( அறுக்கைக்குத் தகுதி 
யான புஷ்பம் போன்ற தலைகளை மூன்றுஎழு " என்று எண்ணினஸர் 
வேம்வரனுடைய (கரு ) கல்யாண குணபூர்ணமான திருவடித்தாம 
பையே நமக்கு ரக்ஷகம் . ( ககூ ) 

வ்யா .-- அவ.- எழுபத்தேழாம்பாட்டு.- ( ஆய்ந்தவருமறை 
யோன் ) கீழ்ஸர்வேஸ்வரனை ஆஸ்ரயிக்கவே உங்கள் பாபங்களெல் 
லாம் போமென்றது . இதில் அளவுடையரான ப்ரஹ்மாதிகளுக்கு 
வழிகேடாகப்புக்கால் பரி ஹரிப்பான வனென்கிறது . 

( ஆய்ந்தவித்யாதி ) ஸர்வேஸ்வரனாலே ஓதுவிக்கப்பட்டு வேதா 
ர்த்த நிரூபணம் பண்ணவல்ல ப்ரஹ்மாவினுடைய குறங்கிலே , ஸ்வா 
பாவிகமான சேஷித்வமில்லாமையாலே புதுக்கும்பிடைக்கண்டி 
றுமாந்து தங்கள நர்த்தமறியாதே ராவணனுக்குத் தெடுத்தெல்லாம் 
கொடுக்கப்புக இவனாலே நோவுப்பட்டாலும் நம்முடைய பாடேயிறே 
இவர்கள் வந்து விழுவதென்று பார்த்து . ( வாய்ந்த குழவியாய் ) அழகி 
யபிள்ளையாய் . (வாளரக்கன் ) ஸாயுதனான ராக்ஷ ஸ னுடைய . ( ஏய்ந்த 
வித்யாதி ) ராக்ஷஸனுடைய தலைகளை மௌக்த்யத்தாலே மூன்றே 
ழென்றெண்ணினவனுடைய அபேக்ஷிதத்தைச் செய்யவற்றாய் போக் 
யமான திருவடிகள் நமக்கு ரக்ஷை . 

அரு .-- எழுபத்தேழாம் பாட்டு.- வழிகேடாக - துர்மார்க்கராக 
ப்புக்கால் , தப்புவரப்புக்காலென்றபடி . தெடுத்தெல்லாம் அவன 
பேக்ஷித்ததெல்லாம் . ( ஆர்ந்தவடி ) ஆருகை- பூர்ணமாய் , அவரவரபே 
க்ஷிதத்தைக் கொடுக்கவற்றாகை . 

அரணாநமக்கென்று மாழிவலவன் 
முரனாள் வலம்சுழிந்தமொய்ம்பன் - சரணாமேல் 
ஏதுகதியேது நிலையேது பிறப்பென்னாதே 
ஒதுகதிமாயனையே யோர்த்து . 

எஅ . 
அக். - ஆழி வலவன் முான் நாள் வலம் சுழிந்த மொய்ம்பன் 
சரணாமேல் ( 8 ) கதி எது , நிலை ஏது , பிறப்பு ஏது , என்னாதே நமக்கு 
என்றும் அரணாம் . (18 கதி மாயனையே ஓர்த்து ஓது . ( 22 ) 


எஎ . 


எஎ . 


மூன்றாந்திருவந்தாதி , எகூ -பா , ஓர்த்தமனத்தராய் . 


சாக 


அர்.- திருவாழியை வலதுதிருக்கையிலேந்தினவனாய் , முரா 
ஸுரனுடைய வயஸ்ஸினால் (சிரஜீவித்வத்தால் ) வந்த பலத்தைப் 
போக்கின பலிஷ்டனானரிய பதி ரக்ஷகனாமிடத்தில் ( அ ) ஜ்ஞா 
மெது , அநுஷ்டான மெது , ஜந்ம மெது , என்றாலோசியாதே நமக் 
கெப்போதும் க்ஷகனாகும் . ( கஅ ) ( ஆகையால் ) ( மனமே ! ) சரண்ய 
னாய் ஆய்சர்யபூதனான வவனையே த்யாநித்துச் சொல்லு . ( உஉ ) எ அ . 

வ்யா - அவ.- எழுபத்தெட்டாம்பாட்டு.- ( அரணாம் ) அவன் 
ஸர்வரக்ஷகனாகிலும் நம்முடைய ஜ்ஞாநவ்ருத்த ஜந்மங்களினுடைய 
கொற்றைபார்க்கவேண்டாவோவென்ன ; வேண்டாவென்கிறது . 

( அரணாமித்யாதி ) ஸர்வசக்தி நமக்குரக்ஷையாம் . வலவருகே 
திருவாழி பிடிக்குமவன் போலேகாணும் ரக்ஷகனவான் . தன்னைப்புர 
ஸ்கரித்திறே , ராவ: - மாசுச : என்றது . இவனுடைய அஹம் 
புத்தி சோக நிமித்தம் ; அவனுடைய அஹம்புத்தி சோக நிவர்த்தகம் . 
( முரனாள் வலஞ்சுழிந்த மொய்ம்பன் விரோதியைப்போக்கி ரக்ஷிக்க 
வல்லனென்னு மிடத்தையுப்பாதிக்கிறது . முரனுடைய ஆயுஸ்ஸா 
கிற மிடுக்கை முடிக்கவல்ல மிடுக்கன் . (சாணாமேவித்யாதி அவன் 
ரக்ஷகனாமிடத்தில் ஜ்ஞாநமேது , வருத்தமேது , ஜந்மமேது ; என்றா 
ராயாதே . ( ஆழிவலவனரணாம் ) ஆஸ்ரயணீயனாம் வகோ ஹ 
வாஸுகேஷூ நேேஷா நவிய ஸமோஹம்ஸர்வ 
பூதேஷ நமேத்வேஷ்யோஸ்தி நப்ரிய : " “ யேவிவரவ 
யோ நய - யேபிஸ்யு:பாபயோநய : " எத்தனை கலந்தானிலாத சண் 
டாள சண்டாளர்களாகிலும் " . ( ஓதுகதி மாயனையே யோர்த்து ) சர 
ண்யனாய் ஆசர்யபூதனானவனை அநுஸந்தித்து அவன் திருநாமங்க 
ளைச் சொல்லு . 

அரு.- எழுபத்தெட்டாம்பாட்டு .-- சக்தியைக் காட்டியே 
ரக்ஷிப்பதோவென்ன, அருளிச்செய்கிறார் (தன்னையித்யாதி ). ஈஸ்வர 
னிவனுடைய 

ஜ்ஞாநவ்ருத்தங்கள் ஆராயாதேரக்ஷகனாமென்னு 
மதுக்குப்ப்ரமாண மருளிச்செய்கிறார் ( ஸ மோஹமித்யாதி ) . கதி - 

எஅ . 
ஓர்த்தமனத்தராயைந்தடக்கியாராய்ந்து 
பேர்த்தால்பிறப்பேழும் பேர்க்கலாம் - கார்த்த 
விரையார்நறுந்துழாய் வீங்கோதமேனி 
நிரையாரமார்பனையே நின்று . 


எஅ . 


சரண்யன் . 


எ O 


மூன்றாந்திருவந்தாதி , அ - பா , நின்றெதிராய . 


அக்.- கார்த்தி விரை ஆர் ஏறு துழாய் வீங்கு ஓதம் மேனி ( 3 ) 
நிரை ஆரம் மார்பனையே நின்று ஓர்த்த மனத்தராய் ( 14 ) ஐந்து அட 
க்கி ஆராய்ந்து பேர்த்தால் ஏழ் பிறப்பும் பேர்க்கலாம் . ( 21 ) 

அர்.- பசுமையாய் ஸௌந்தர்ய பூர்ணமாய் பரிமளயுக்தமான 
திருத்துழாயையுடையனாய் பொங்குகிற கடல்போன்ற திருமேனி 
யுடையனாய் ( அ ) ஒழுங்கான ஹாரத்தையுடைய திருமார்பையுடைய 
னான ஸர்வேஸ்வரனையே ஸ்திரமாயிருந்து தயாரித்த மனமுடையவர் 
களாய்க்கொண்டு ( கச ) பஞ்சேந்திரியங்களை நிக்ரஹித்து ( விஷயங்க 
ளின் தோஷத்தை ) ஆலோசித்து ( அதில் நின்றும்மாஸ்ஸைத்) திருப்பி 
னால் மேல் வரப்போகிற ஜந்மங்களை யெல்லாம் போக்கலாம் . (உக) எகூ , 

வ்யா . - அவ.- எழுபத்தொன் பதாம்பாட்டு .-- ( ஓர்த்தமனத்த 
ராய் ) அநாதிகாலம்பண்ணின பாபத்தைப்போக்கும் போது அருந்த 
காலம் வேண்டாவோ வென்னில் ; அவனைய நுஸந்தித்து சப்தாதிக 
ளிலே அநாதரம் பிறக்கச் சடக்கெனப்போக்கலாமென்கிறது . 


எக . 


( கார்த்தவித்யாதி ) அழகியதிருத்துழாய் மாலையையுடையவனு 
மாய் , தேங்கினகடல் போலே யிருக்கும் திருமேனியை யுடையவ 
னுமாய் , சப்தாதிகளை நாக்குவளைக்கலாம்படி ஆபரண வழகையுடை 
யவனை . ( நின்று ஓர்த்தமனத்தராயித்யாதி ) நின்று அநுஸந்தித்த 
மகஸ்ஸையுடையராய் இந்திரியங்களை விஷயங்களில் போகாதபடி 
யடக்கி , அவைபொல்லாதென் றாராய்ந்து ஸம்ஸாரத்தைப் போக்க 
ப்புக்கால் போக்கலாம் . ஏழ்பிறப்பென் றது உபலக்ஷணம் ; ஜந்ம 
மடங்கப் போக்கலாமென்றபடி . 
நின்றெதிராய நிரைமணித் தேர்வாணன் தோள் 
ஒன்றிய வீரைஞ்ஏறுடன்துணிய - வென்றிலங்கும் 
ஆர்படுவான் நேமியரவணையான் சேவடிக்கே 
நேர்படுவான் தான் முயலும் நெஞ்சு. 

அ 0 . 
அம்.- நின்று நிரை மணி . தேர் எதிராய ( 5 ) வாணன் தோள் 
ஒன்றிய ஈரைஞ்ஏறு உடன் துணிய வென்று ( 12 ) இலங்கும் ஆர்ப 
டுவான் நேமி அரவணை யான் சே அடிக்கே நேர்படுவான் நெஞ்சு 
தான் முயலும். ( 22) 

அர்.- ( ஸர்வேல்வானென்றறியாமல் ) இருந்து அழகிய மணி 
களிழைத்த தேரின் மேலேறி எதிராகவந்த ( ரு ) பாணாஸ்ரனுடைய 


மூன்றாந்திருவந்தாதி , அக - பா , நெஞ்சால் . 


எசு 


தோளில் சேர்ந்திருக்கிற ஆயிரம்கைகளை உடனே அறும்படி வெ 
ட்டி ) ஜயித்து ( கஉ ) ப்ரகாசியாநின்ற கூர்மையான திருவாழியை 
யுடையனாய் திருவநந்தாழ்வானைப்படுக்கையாகவுடையவனான ஸர்வே 
பஸ்வரனுடைய சிவந்த திருவடியை யடைகைக்காக மநஸ்ஸு தானே 
ப்ரயத்தம் செய்யும் . ( உஉ ) 

அ . 
வ்யா .-- அவ.- எண்பதாம்பாட்டு.- ( நின்றெதிராய ) நம்மால் 
இந்த்ரிய ஜயம்பண்ணி அவனை ய நுஸந்தித்து ஸம்ஸாா ஸம்பந்த மறுக் 
கப்போகாது ; அவன் ப்ரதிபந்தகத்தைப்போக்க அவனைய நு ஸந்திக்க 
வாசைப்படாநின்றது நெஞ்சென்கிறார் . 

( நின்றெதிராயவித்யாதி ) தாமஸதேவதையை ஆண்ரயிக்கை 
யாலே ஸர்வேஸ்வரனென்றறியாதே எதிரிட்டுத் தேரையுடையனான 
பாணனுடையதோளோடே தோளொன்றியவல்லாத ஆயிரந்தோளும் 
துணியும்படிக் கீடாக வென்று . ஒளியையுங் கூர்மையையு முடைய 
திருவாழியையுடைய அநந்தசாயியுடைய திருவடிகளிலே யணைய 
நெஞ்சானது தானே ப்ரவர்த்தியாநின்றது . 

அ 0 . 
அரு.- எண்பதாம்பாட்டு , - ஆர்படுகை - கூர்மையுண்டாகை . 
ஆர் . கூரிசு . வான் பெருமை. நேர்படுவான் - நேர்படுகைக்காக ;அணைய 
வென்றபடி . 

அ 0 . 
நெஞ்சால் நினைப்பரியனேலும் , நிலைப்பெற்றென் 
நெஞ்சமே பேசாய் , நினைக்குங்கால் - நெஞ்சத்துப் 
பேராது நிற்கும் பெருமானை யென்கொலோ 
ஓராது நிற்பதுணர்வு. 

அக . 
அக்.-- நெஞ்சால் நினைப்பரியனேலும் என் நெஞ்சமே ! நிலைபெ 
ற்று பேசாய் . ( 6 ) நினைக்குங்கால் நெஞ்சத்து பேராது நிற்கும் பெ 
ருமானை உணர்வு ஓராது நிற்பது என்கொலோ ? ( 15 ) 

அர் . - மநஸ்ஸினால் நினைக்கதுர்லபனாகிலும் எனது மனமே ! 
ஸ்திரமாயிருந்து ( அவனைச் ) சொல்லப்பாராய் . ( சு ) ( ஒருகால் ) நினை 
க்கில் மனதை விட்டுப்போகாமல் ஸ்திரமாய்வாஸம் செய்யும் ஸர் 
வேஸ்வரனை அறிவு நினையா திருப்பது எந்தக்காரணத்தினாலிருக்க 
லாம் ? ( கரு ) 

அக . 
வ்யா .-- அவ.- எண்பத்தோராம்பாட்டு .-- (நெஞ்சால் ) கீழ்ஸம் 
ஸாரிகளுக்கில்லாதது நமக்குண்டானவாறே நெஞ்சு பகவத்விஷயத் 


T2 


மூன்றாந்திருவந்தாதி , அஉ -பா , உணரில் 


திலே மண்டிற்றென்று கொண்டாடினார் . விஷயத்தைப்பார்த்த 
வாறே அடியிட்டில ராயிருந்தாரென்கிறது . 

(நெஞ்சாலித்யாதி ) நெஞ்சமே உன்னால் நினைக்கப் போகாதாகி 
லும் . ( நிலைப்பெற்றென்னெஞ்சமேபேசாய் ) ஐஸ்வர்யங்கண்டு பிற்கா 
வியாதே அநுபவியாய் . ( நினைக்குங்காலித்யாதி ) ஒருகால் நினைக்கில் 
நாக்குண்டாகாவெழாவென்று நெஞ்சு விட்டுப் போகவறியாத ஸர் 
வேஸ்வரனை . " கண்ணுள்ளேநிற்குங்காதன்மையாற்றொழில் என் 
கிறபடியே . ( என் கொலோவித்யாதி ) அவனை நினையாதே மணலைமு 
க்கப்பார்க்கிறதோ ? அவனை நினையாதே தானுண்டாமபடி எங்ஙனே . 
" ஒண்டாமரையாள் கேள்வனொருவனையே நோக்குமுணர்வு . அக . 

அரு.- எண்பத்தோராம்பாட்டு .-- உணர்வானது ஓராது நிற்ப 
தென் கொலோ- ஸத்தையுண்டாம்படி நிற்பது ; எங்ஙனே யென்றபடி . 
உணரிலுணர்வரியனுள்ளம்புகுந்து 
புணரிலுங்காண்பரிய னுண்மை - இணரணைய 
கொங்கணைந்து வண்டறையுந் தண்டுழாய்க்கோமானை 
எங்கணைந்துகாண்டுமினி . 

அ2 . 
அந் , - உணரில் உணர்வரியன் . உள்ளம் புகுந்து புணரிலும் 
உண்மை காண்பரியன் . ( 7 ) இனி இணர் அணைய வண்டு கொங்கு 
அணைந்து அறையும் தண் துழாய் கோமானை ( 17 ) எங்கு அணைந்து 
காண்டும் . ( 20 ) 

அர் .- ( தானே ) அறியப்பார்க்கில் அறி கைக்கஸாத்யன் . ஹ்ரு 
தயத்தில் ப்ரவேசித்துச் சேர்ந்திருந்தாலும் உள்ளபடியாகக் காண் 
கைக் கஸாத்யன் . ( எ ) இப்போது , பூங்கொத்துத் தாழும்படி வண் 
டுகள் தேனில் சேர்ந்து பாடாநின்ற குளிர்ந்த திருத்துழாய் மாலை 
யையுடைய ஸ்வாமியை ( கஎ ) எங்கே போய்க் காண்போம் .( உ 0 ) அ 2 . 

வ்யா.- எண்பத்திரண்டாம்பாட்டு - (உணரிலுணர்வரியன் ) 
தன்னாலுமறியப்போகாது ; இவனாலுமறியப்போகாது . தனக்குந்தன் 
தன்மையறிவரியானை ஸ்வயத்தத்தால் காண்பார்க்குக் காணப் 
போகாது . (உள்ளமித்யாதி ) தானே வந்து ஹ்ருதயத்திலே புணர்ந்தா 
னேயாகி 

யாகிலும் அவனுடைய உண்மையறியப்போகாது . ( இணரணைய 
வித்யாதி ) காணவரியனென்று கைவாங்கப்போகாதென்கிறது . 
பூங்கொத்துக்கள் தாழும்படிக்கீடாக மதுவைப்பாகம்பண்ணின 


99 


மூன்றாந் திருவந்தாதி , அகூ -பா,இனியவன் . அச - பா , உளனாய . எங 


வண்டுகள் சப்தியாநின்ற திருத்துழாய் மாலையை யுடைய ஸர்வேல் 
வானை யெங்கேகிட்டிக்காண்போமினி. 

அ 2 . 
அரு.- எண்பத்திரண்டாம்பாட்டு --புணரிலுமென்றும் பாடம் ; 
உள்ளத்தேபுகுந்தபின்பும் , உணரிலுமென்றும்பாடம் . இணர் - பூங் 
கொத்து . கொங்கு -தேன். அணைய- தாழ . 

அ 2 . 
னியவன்மாயனெனவுரைப்பரேலும் 
இனியவன்காண்பரியனேலும் - இனியவன் 
கள்ளத்தால் மண்கொண்டுவிண் கடந்தபைங்கழலான் 
உள்ளத்தினுள்ளே யுளன் . 

அங . 
அந்.- இனி அவன் மாயன் என உரைப்பரேலும் இனி அவன் 
காண்பரியனே லும் ( 8 ) கள்ளத்தால் மண் கொண்டு விண் கடந்த 
பை கழலான் இனியவன் உள்ளத்தின் உள்ளே உளன் , ( 19 ) 

அர்.- இப்போது அந்தஸர்வேஸ்வரன் (காணவரிய ) மாயாவி 
என்று சொன்னார்களேயாகிலும் இப்போது அந்த கரியபேதி ஸாக்ஷா 
த்கரிக்கதுர்லபனாகிலும் ( அ ) வஞ்சனையினால் பூமியை ஸ்வாதீகப்படு 
த்திக்கொண்டு ஆகாசத்தையு மளந்த அழகிய திருவடியையுடைய 
போக்ய பூதனான அந்த ஸர்வேஸ்வரன் ஹ்ருதயத்திற் குள்ளே வாஸ 
ம் செய்கிறான் . ( ககூ ) 

அக . 
வ்யா - எண்பத்து மூன்றாம்பாட்டு.-- (இனியவனித்யாதி ) வர் 
த்தமான தசையில் பாக்ருதியிலே ஸம்பந்தித்து சோயாாதயா 
மமமாயா துரத்யயா” என்னும்படி காணவரியனானாலும் (இனியித்யாதி ) 
நெஞ்சுக்கினியனுமாய்த் தன்னுடைமையை மஹாபலிபக்கலிலே 
வஞ்சித்தானாய்க் கொண்டளந்தவன் ஹ்ருதயத்திலே நின்று மறக்க 
வொட்டான் . 

அகூ , 
அரு - எண்பத்து மூன்றாம்பாட்டு. - (இனிஇத்யாதி ) மாயன் . 
சேதநரைப் ப்ரக்ருதியிலே யிடு மவனென்றாலும் , ஒருவர்க்குங்காண 
ப்போகாதவனென்றாலும் மாவலிக்குக்காட்டினாற்போலேதானே கா 
ட்டக்கண்டவனுக்கு ஸுலபனென்றபடி . 

அம் . 
உளனாய நான்மறையினுட்பொருளை , உள்ளத் 
துளனாகத்தேர்ந்துணர்வரேலும் - உளனாய 
வண்டாமரைநெடுங்கண் மாயவனையாவரே 
கண்டாருகப்பர்கவி . 

அச . 


10 


மூன்றாந்திருவந்தாதி , அரு - பா , கவியினார் . 


அக் . - நால் மறையின் உள் பொருள் உளனாயனை ( 5 ) உள்ளத்து 
உளனாகதேர்ந்து உணர்வரேலும் ( 9 ) வண் தாமரை நெடும் கண் 
மாயவன் உளனாயனை சவி உகப்பர் கண்டார் யாவர் . ( 19 ) 

அர்- நால்வகையான வேதங்களி னுட்பொருளாக உள்ளவனை 
( 5 ) ஹ்ருதயத்தி லிருக்கிறவனாக ஆராய்ந்து அறிந்தார்களேயாகிலும் 
( க ) அழகிய தாமரைபோல் நீண்ட திருக்கண்களையுடையனாய் ஆம் 
சர்யபூதனா யுள்ள வவனைக் கவிபாடுகைக் காசைப்படுவாரல்லது ஸா 
க்ஷாக்கரிப்பவர் எவர் . ( ககூ ) 


வ்யா . - எண்பத்துநாலாம்பாட்டு . - (உளனித்யாதி ) நிர்த்தோஷ 
ப்ரமாணஸித்தனாகையாலே தானுளனாய் வேதத்தாலே ப்ரதிபாதிக்கப் 
பட்டவனை . (உள்ளத்தித்யாதி ) கர்மயோகத்தாலே ஜ்ஞாநயோகம் 
கைவந்து ஜ்ஞாநயோகத்தாலே காணலாசைப்பட்டாரேயாகிலும் . 
(உளனாயவித்யாதி ) " யயாகவவவாணரீகடூவைக்ஷிேணீயதா 
கப்யாஸம்புண்டரீகமேவம Va என்று கருதி ப்ரஸித்தமான கண் 
ணழகையுடைய ஸர்வேஸ்வரனை ஆர்காணவல்லார். (உகப்பர்கவி ) 
பின்னைக்காணும்படி எங்ஙனே யென்னில் அவனுடைய ஸ்தோத்ரத் 
தையுகக்குமத்தனை . 


கவியினார்கைபுனைந்துகண்ணார்கழல்போய்ச் 
செவியினார்கேள்வியராய்ச்சேர்ந்தார்- புவியினார் 
போற்றியுரைக்கப்பொலியுமே பின்னைக்காய் 
ஏற்றுயிரையட்டானெழில் . 

அரு . 
அந்- கவியினார் கை புனைந்து கண் ஆர் கழல் போய் ( 7 ) 
செவியின் ஆர் கேள்வியராய் சேர்ந்தார் புவியினார் ( 12 ) பின்னைக் 
காய் ஏற்று உயிரை அட்டான் எழில் போற்றி உரைக்க பொலி 
யுமே ? ( 20 ) 

அர் .-- ஸ்தோத்ரம் செய்கிறவர்களாய்க்கொண்டு கைகளைக் கூ 
ப்பிக் கண்களை யழகிய திருவடிகளிலே போம்படி செய்து ( எ ) காதில் 
நிறைந்த ( ததீயகுண ) ஸ்ரவணத்தையுடையரா யடைந்த பூலோகத் 
தார் ( கஉ ) நப்பின்னைப்பிராட்டிக்காக எருதி னுயிரைப் போக்கின 
வர்வேஸ்வரனுடைய ஸௌந்தர்யத்தை ஸ்துதித்துச் சொல்லில் ஸம் 
ருத்தமாகுமோ ? ( அதைப் பூர்ணமாகச் சொல்லப்போமோ ) ? 20. அரு 


மூன்றாந்திருவந்தாதி , அசு-பா , எழில்கொண்டு , 


எரு 


வ்யா - அவ.- எண்பத்தைந்தாம்பாட்டு , - ( கவியினார் ) ஒரு 
த்தராலறியப்போகாதாகில் வாழ்த்துவார்பலராக என்னும்படியே 
பூமியிலுள்ளாரெல்லாருங் கூடினாலும் அறியவும் ஏத்தவும் போமோ 
வென்னில் , ஒண்ணாதென்கிறது . 

( கவியினார்கைபுனைத்து ஸ்தோத்ரத்தாலே அபிமாக சூந்யராய் 
த்தொழுது . (கண்ணார்கழல் போய்) கண்விலக்ஷணமான திருவடிகளை 
யடைந்து . ( செவியினாரித்யாதி ) செவி நிறைந்த கேள்வியையுடையரா 
ய்ச்சேர்ந்தாரான பூமியிலுள்ளாரெல்லாம் . ( போற்றியுரைக்கப்பொலி 
யுமே ) எல்லாருங்கூடப்போற்றியுரையாநின்றால் அங்குத்தைக்கேதே 
னும் அதிசயத்தைப்பண்ணப்போமோ ? ( பின்னைக்காயித்யாதி ) நப்பி 
ன்னைப் பிராட்டி கலவிக்கு ப்ரதிபந்தகமான வ்ருஷபங்களை யடர்த்த 
வொரு செயலையும் வடிவழகையும் முடியச்சொல்லப்போமோ. அடு .. 

அரு.- எண்பத்தைந்தாம்பாட்டு.-- பொலியுமே - இவர்களா 
லே ஏத்தி அதிசயத்தை யுண்டாக்கப்போமோ ? ஏத்தி முடியாதெ 


ன்றபடி . 


அரு . 


எழில் கொண்டுமின்னுக்கொடியெடுத்து , வேகத் 
தொழில்கொண்டுதான் முழங்கித்தோன்றும் -- எழில் 
நீர்மேகமன்னநெடுமால் நிறம் போலக் கொண்ட 
கார்வானங்காட்டுங்கலந்து . 

அசு . 
அக்.- எழில் கொண்டு மின் கொடி எடுத்து வேகம் தொழில் 
கொண்டு ( 6 ) தான் முழங்கி தோன்றும் கார் வானம் ( 11 ) எழில் 
கொண்ட நீர் மேகமன்ன நெடுமால் நிறம் போல கலந்து காட் 
டும் . ( 18 ) 

அர்.- அழகை யுடையதாய் மின்னலை த்வஜமாக வெடுத்து 
அதிவேகமான கம கவ்யாபாரத்தை யுடைத்தாய்க்கொண்டு . ( சு ) தா 
னே கர்ஜநம்செய்து கொண்டு விளங்காநின்ற மழைக்காலத்து மேகமா 
னது ( கக ) அழகுபடைத்த ஜலபாகம் செய்திருக்கிற மேகம்போன்ற 
ஸர்வேஸ்வரனுடைய ஸௌந்தர்யத்தைப்போல் ஒத்துக் காட்டா 
நிற்கும் . ( கஅ ) 

அகா . 
வ்யா.- அவ .-- எண்பத்தாறாம்பாட்டு.- ( எழில் ஸ்வரூபரூப 
ங்கள் பரிச்சேதிக்கப்போகாது ; உபமாகத்திலே சிறிது சொல்லலா 
மித்கனையென் கிறது . 


எசு 


மூன்றாந் திருவந்தாதி , அஎ-பா , கலந்து மணி . 


( எழிலித்யாதி ) எழிலையுடைத்தான மின்னைக்கொடியாகவெடு 
த்து . ( வேகத்தொழிலித்யாதி ) வேகத்தையுடைத்தான தொழிலைக் 
கொண்டு தானே முழங்கித் தோன்றா நின்ற கார்வானம் .( எழிலித்யாதி ) 
ஆகளமாக நீரைப்பாரும்பண் ணின காளமேகம் போலே யிருந்துள்ள 
ஸர்வேஸ்வரனுடைய நிறம்போலே . ( காரித்யாதி ) கார்காலத்திலே மே 
கமானது கலந்து காட்டும் . 

அகா . 
அரு.- எண்பத்தாறாம்பாட்டு , - ஆகளம் - ஆகண்டம் - கழுத்து 
மட்டாக வென்றபடி . கலந்து காட்டும் - ஒத்துக்காட்டு மென்றபடி . 
கலந்துமணியிமைக்குங்கண்ணா, நின் மேனி 
மலர்ந்துமாதகமேகாட்டும் - நலந்திகழும் 
கொந்தின்வாய்வண்டறையும் தண்டுழாய்க்கோமானை 
அந்திவான்காட்டுமது . 

அஎ. 
அந்.- கண்ணா! மணி கலந்து இமைக்கும் நின் மேனி மரதகம் 
மலர்ந்து காட்டும் . ( 9 நலம் திகழும் கொந்தின் வாய் வண்டு அறையும் 
தண் துழாய் கோமானை அது அந்தி வான் காட்டும் . ( 21 ) 

அர்.கண்ணனே ! கௌஸ்துபமணியோடு சேர்ந்து ப்ரகாசியா 
நின்றுள்ள உன்னுடைய திருமேனியை மாதகமணி சுற்றும் பரவா 
நின் மகாநதியையுடைய தாய்க்கொண்டு தர்சிப்பிக்கும் . ( க ) ஸௌந் 
தர்யத்தினால் விளங்கா நின்ற பூங்கொத்தி லிருந்து வண்டுகள் சப்தி 
யாநின்ற குளிர்ந்த திருத்துழாய்மாலையையுடைய ஸ்வாமியை அந்த 
ஸந்த்யாகாலத்திலுண்டான மேகமானது தர்சிப்பியாநிற்கும் . (உக) அஎ 

வ்பா , - அவ .-- எண்பத்தேழாம்பாட்டு .-- ( கலந்து ) பின்னையு 
முபமாகத்திலே பார்க்கிறார் , 

( கலந்தித்யாதி ) ஸ்ரீ கௌஸ்துபத்தோடேகலந்து ப்ரகாசியா நி 
ன்ற உன்ன்னுடைய திருமேனியை , ப்ரகாசியா நின்ற ஸ்ரமஹரமான 
மாதகமே காட்டா நின்றது . நலந்திகழுமித்யாதி ) அழகுதிகழாநின்ற 
கொத்திலே வண்டதையாநின்ற திருத்துழாயையுடைய ஸர்வேஸ்வர 
னை ஸந்தயாராகத்தாலே சிவந்த மேகங்காட்டாகின்றது. 

அஎ . 
அரு.- ஏண்பத்தேழாம்பாட்டு -- கண்ணா - கண்ணனே ; கல 
ந்து மணியிமைக்கும-மணியோடே கலந்து ,மணியோடே கூட . இமை 
க்கும் - ப்ரகாசிக்கும் . 

அன . 


மூன்றாந் திருவந்தாதி , அ அ -பா , அதுநன்று . அக-பா, முடிந்த . என 


அது நன்றிது தீதென்றையப்படாதே 
மதுநின்றதண்டுழாய்மார்பன்- பொது நின்ற 
பொன்னங்கழலே தொழுமின் , முழுவினைகள் 
முன்னங்கழலும் முடிந்து . 

அது. 
அ - அது நன்று இது தீது என்று ஐயப்படாதே ( 6 )மது நின்ற 
தண் துழாய்மார்பன் ( 11 ) பொது நின்ற பொன் அம் கழல் தொழு 
மின் ( 17 ) முழுவினைகள் முன்னம் முடிந்து கழலும் . ( 21 ) 

அர் . - அந்தபகவத்விஷயம் நல்லது , இந்த ஸம் ஸாரம் தீயது , 
என்று ( என்ற அம்சத்தில் ) ஸம்சயியாமல் ( ச )தேன் நிறைந்த குளிர் 
ந்த திருத்துழாய்மாலையை த்திருமார்பிலுடைய ஸ்ரியம்பதியினுடைய 
( கக ) ( ஸமஸ்த ஜகங்களுக்கும் ( ஆஸ்ரயிக்க ) ஸாதாரணமா யிருக்கிற 
பொன் போ லழகிய திருவடியை யாஸ்ரயியுங்கோள் . ( கஎ ) ஸமஸ்தபா 
பங்களும் ஆஸ்ரயிப்பதற்கு முன்னமே ( ஆஸ்ரயிக்கவொருப்பட்ட 
போதே ) நசித்து ( உங்களை விட்டு ) நீங்கும் . ( உக ) 

வ்யா .-- அவ.-- எண்பத்தெட்டாம்பாட்டு .-- ( அது நன்று ) அது 
நன்றிது தீதென்று ஸம்சயியாதே ஸர்வேஸ்வரனையால்ரயியுங்கோள் ; 
உங்களுடைய ப்ரதிபந்தகங்கள் வேறொருவ்யக்திக்காகாதபடி போ 
மென்கிறார் . 

( அதுநன்றித்யாதி ) பகவத் ப்ராவண்யம் நன்று , விஷயப்ராவண் 
யம் பொல்லாதென்று ஸம்சயப்படாதே . ( மது நின்றவித்யாதி ) ஸம்ச 
யிக்கவொண்ணாதபடி ஆதிராஜ்யஸூசகமான திருத்துழாயையுடையவ 
னுடைய திருவடிகளை ஆஸ்ரயியுங்கோள் . ( முழுவினையித்யாதி ) நீங் 
கள் பண்ணின பாபம் வ்யக்த்யந்தரத்துக்கு ஆகாதபடி நசிக்கும் அது . 


அரு - எண்பத்தெட்டாம்பாட்டு.- ஸம்சயப்படாதே - பொ 
ல்லாதது பொல்லாததே நல்லது நல்லதே ; இதில் சம்சயமில்லை என்ற 
படி . முடிந்து கழலும் . 


முடிந்தபொழுதில் குறவாணர் , ஏனம் 
படிந்துழுசால்பைந்தினைகிள் வித்தத்- தடிந்தெழுந்த 
வேய்ங்கழைபோய்விண் திறக்கும்வேங்கடமே, மேலொ 
ருநாள் தீங்குழல்வாய்வைத்தான்சிலம்பு. 

அக . 


எஅ 


மூன்றாந்திருவந்தாதி , க -பா , சிலம்பும் . 


அக்- முடிந்தபொழுதில் குறவாணர் ஏனம் படிந்து உழு சால் 
பை தினைகள் வித்த ( 9. தடிந்து எழுந்த வேய் கழை போய் விண் 
திறக்கும் வேங்கடமே ( 17 ) மேலொருநாள் தீ குழல் வாய்வைத் 
தான் சிலம்பு . உஉ 

அர்.- கிழத்தனத்திலுள்ள குறவர்கள் , பன்றி யூன்றி யுழுத 
சாலிலே ஸ்லாக்யமான தினைகளை விரைக்க , ( அ ) அச்சாலில் } 
வெட்டுண்டு (பின்னும் ) முளைத்த மூங்கிலின் நுனி உயர்ந்து ஆகா 
சத்தைப் பிளவாநின்ற திருமலையே ( கஎ ) பூர்வகாலத்தில் ஸுந்தர 
மான வேணுவைத் திருப்பவளத்திலமைத்த க்ருஷ்ணனுடைய பர் 
வதம் . ( உ.உ ) 

அக . 
வ்யா - அவ.- எண்பத்தொன்பதாம்பாட்டு , -- ( முடிந்த) திரு 
மலையில் குறவரோடு திருவேங்கடமுடையானோடு வாசியற எல்லா 
முத்தேர்யமாயிருக்கிறபடி . 

( முடிந்தவித்யாதி ) சரமா வஸ்த்தையிலே வர்த்திக்கிற குறவர்க்கு 
நிர்வாஹகர் . ( ஏனமித்யாதி ) தங்களுக்கு பலமின்றிக்கே பன்றியுழு 
தசாலிலே அழகிய தினைகளை வித்த . (தடிந்தித்யாதி ) தினை விரைக் 
கைக்காக வெட்டியெழுந்த வேய்ங்கழைபோய் விண்ணைத்திறக்கும் 
திருமலை . ( மேலித்யாதி ) பண்டொருநாள் இனிய குழலை வாயிலேவை 
த்துத் திருவாய்ப்பாடியிலுள்ளாரை வசீகரித்தாற்போலே யொரு 
மலையிலே நின்று ஸம்ஸாரிகளை வசீகரிக்க நிற்குமவன் சிலம்பு . அக . 

அரு - எண்பத்தொன்பதாம்பாட்டு - முடிந்தகாலம் - வ்ருத் 
தாப்யமாய் , அத்தால் சரமாவஸ்த்தை யென்கிறது . மூங்கில் - அவர் 
ந்து வெட்டிப்பொகட்டது நிலப்பண்பாலே கிழங்கு குருத்திட்டு 
கழை நுனி ஆகாசத்தைக்கிட்டக்கிளருமென்றபடி . சிலம்பு - மலைக் 
கும்பேர். 

அக . 


சிலம்பும் செறிகழலும் சென்றிசைப்ப . விண்ணா 
றலம்பிய சேவடிபோய் , அண்டம் - புலம்பியதோள் 
எண்டிசையும் சூழ விடம் போதாதென்கொலோ 
வண்டுழாய் மாலளந்தமண் . 

அக்- சிலம்பும் செறி கழலும் விண் ஆறு அலம்பிய சே அடி 
போய் ( 9 ) அண்டம் சென்று இசைப்ப அண்டம் புலம்பிய தோள் 


கல . 


மூன்றாந்திருவந்தாதி , கக - பா , மண்ணுண்டு. 


எக 


கூ 0 . 


( 15 ) எண்திசையும் சூழ வண் துழாய் மால் அளந்த மண் இடம்போ 
தாது . என்கொலோ ? ( 24 ) 

அர்.- கால் சலங்கையையும் பொருந்தச் சாத்தின வீரத்தண் 
டையையுமுடையதாய் ஆகாசகங்கையினால் விளக்கப்பட்ட அழகிய 
திருவடி வளர்ந்து ( கூ ) அண்டபித்திவரையில் சென்று சப்திக்க , ( அப் 
போது ) அண்டத்திலுள்ள தேவர்கள் ஸ்தோத்ரஞ் செய்யா நின்ற 
திருத்தோள் ( கரு ) எட்டுத்திக்குகளையும் வ்யாபிக்க , ஸுந்தரமான 
திருத்துழாய்மாலையை யுடைய ஸர்வேஸ்வர னளந்த பூமியானது 
( அளக்கைக்கு ) இடம் போராமலிருந்தது . ( உச ) 

வ்யா.- அவ.- தொண்ணூறாம்பாட்டு.- ( சிலம்பும் ) திரு 
மலையில் மூங்கில்களகப்பட உத்தேர்யமான விடத்தில் அதில் நின்ற 
வன் உத்தேர்யமாகச் சொல்லவேண்டாவிறே என்கிறார் . 

( சிலம்பித்யாதி ) சிலம்பையும் செறிகழலையுமுடைத்தாய் கங் 
கையிலே விளக்கின திருவடி போய் அண்டம் சென்றிசைப்ப . ( புல 
ம்பியதோள் ) ெெஜெபாணாடி - ஸங்கைஸ்ஸுராணாம் " என்று 
தேவர்களாலே திரள் திரளாகநின் றேத்தப்பட்டதோள் . எட்டுத்திக் 
கும் சூழ விடம் போராது . ( என்கொலோவித்யாதி ) அளக்குமவன் 
அளக்கப்படுமத்தை உண்டாக்கிக்கொண்டன்றோஅளப்பது . 

அரு.- தொண்ணூறாம்பாட்டு.- திருவடி அண்டம் சென்றி 
சைப்ப " என்று கீழும் அண்டம்புலம்பியதோள் என்று மேலும் அ 
ண்டசப்தம்கூட்டுவது ; அப்போது அண்டத்திலுள்ளார் ஸ்தோத்ரம் 
பண்ணப்பட்ட தோளென்றபடி . ( அளப்பது) இடம் போராதத்தை எப் 
படி அளந்தானென்றபடி . 
மண்ணுண்டு பேய்ச்சிமுலையுண்டும் , ஆற்றாதாய் 
வெண்ணெய்விழுங்கவெகுண்டு , ஆய்ச்சி - கண்ணிக் 
கயிற்றினால் கட்டத்தான் கட்டுண்டிருந்தான் 
வயிற்றினோடாற்றாமகன் 

அம்.- வயிற்றினோடு ஆற்றா மகன் மண் உண்டும் பேய்ச்சி 
முலை உண்டும் ( S ) ஆற்றாதாய் வெண்ணெய் விழுங்க ஆய்ச்சி வெகு 
ண்டு கண்ணி கயிற்றினால் கட்ட தான் கட்டுண்டு இருந்தான் (19) 

அர் - வயிற்றைக்கொண்டு ஆறியிருக்கமாட்டாத பிள்ளையாகி 
ய க்ருஷ்ணன் மண்ணை யமுது செய்தும் பூதனையின் முலைப்பாலைய 


க . 


கூக . 


அ 0 


மூன் றாந்திருவந்தாதி , கூஉ - பா , மகனொருவர்க்கல்லாத . 


கத . 


முது செய்தும் ( க ) த்ருப்தியில்லாதவனாய்க்கொண்டு வெண்ணெயை 
யமுது செய்ய அதற்கு யசோதாதேவி கோபித்து முடிகளையுடைய 
கயிற்றினால் கட்டின போது தான் பந்தப்பட்டிருந்தான் ( ககூ ) . 

வ்யா.- அவ .--- தொண்ணூற்றோராம்பாட்டு .-- (மண்ணுண்டு) 
ஸாமாந்யோ ஜகத்தை உண்டும் ப்ரதிகூலருடைய ப்ராணனையும் அநு 
கூலர் ஸ்பர்சித்த த்ரவ்யத்தையுண்டும் பர்யாப்தமாயிற்றில்லை யென் 


கிறது . 


93 


கக . 


( மண்ணுண்டு பேய்ச்சி முலையுண்டு மாற்றாதாய் ) ஜகத்தை வயி 
ற்றிலேவைத்தும் , பூதனையுடைய ப்ராணனை யுண்டும் , இரண்டாலும் 
அபர்யாப்கனாய் . (வெண்ணெய்விழுங்க வெகுண்டாய்ச்சி )இவனுக்கு 
வெண்ணெய் களவுகாண்கையிலுள்ள ஸ்நேஹம் போருமிறே அவ 
ளுக்கு ரக்ஷிக்கையிலும் . வெண்ணெய் களவுபோயிற்றென்ற மாத்ர 
த்திலே இவன் முகத்தில் பையாப்பைக்கண்டு தாயார்சீறி , (கண்ணிக் 
கயிறித்யாதி ) பலபிணை யுடைத்தான கயிற்றிலேயவள் கட்டுவதற்குப் 
பரிஹாரமின் றிக்கே கட்டுண்டிருந்தான் . தாயெடுத்த சிறுகோலுக் 
குளைந்து கையுண் வார்த்தையுளன்னை கோல்கொள்ள நீயுந் தாம 
ரைக்கண்கள் நீர் மல்கப் பையவே நிலையும் " முழுதும் வெண்ணெ 
யளைந்து தொட்டுண்ணும் முகிழிளஞ் சிறுத் தாமரைக்கையும் 
( வயிற்றினோடாற்றாமகன் ) இதுக்குப் பிள்ளை யுறங்காவில்லிதாஸர் 
வயிற்றை வண்ணானுக்கிட்டாலோவென்று பணித்தார் . 

அரு .-- தொண்ணூற்றோராம்பாட்டு.- அவதாரிகை ( ஸாமாக் 
யோக இத்யாதி ). வெகுளவேண்டுவானென்னென்ன அருளிச்செய்கி 
றார் (இவனுக்கித்யாதி . பயப்பட்டிருக்குமோவென்ன அருளிசெய்கி 
றார் ( தாயெடுத்த இத்யாதி ) , ரஸோக்தி யருளிச்செய்கிறார் (இதுக்குப் 
பிள்ளையித்யாதி ). 

மகனொருவர்க்கல்லாத மாமேனிமாயன் 
மகனாமவன்மகன் தன்காதல் - மகனைச் 
சிறைசெய்தவாணன் தோள் செற்றான்கழலே 
நிறைசெய்தென்னெஞ்சே நினை . 

அக் - ஒருவர்க்கு மகன் அல்லாத மா மேனி மாயன் ( 6 ) மகனாம் 
அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த ( 12 ) வாணன் தோள் 
செற்றான் கழல் என் நெஞ்சே! நிறைசெய்து நினை . ( 20 ) 


கூக . 


கூஉ . 


மூன்றாந்திருவந்தாதி , கக - பா , நினைத்துலகில் . 


அக 


கஉ . 


கஉ , 


அர்.- ( நித்யஸித்தனாகையாலே ஒருவர்க்கும் பிள்ளையாக ஆகா 
தவனாய் ஸ்லாக்யமான திருமேனியையுடையனாய் ஆஸ்சர்யகரமானகு 
ணசேஷ்டிதங்களையுடையனாய் , ( கூ ) தேவகீவஸ் - தேவர்களுக்குப் 
பிள்ளையாகிய அந்தக் க்ருஷ்ணனாகிய தனக்குப் பிள்ளையாகிய ப்ரத் 
யும்நனுக்கு ப்ரேமா ஸ்பதமான பிள்ளையாகிய அநிருத்தனைச் சிறை 
யில்வைத்த ( கஉ ) பாணாஸுரனுடைய தோள்களைத் துணித்தவனான 
க்ருஷ்ணனுடைய திருவடிகளை என்னுடைய மநஸ்ஸே ! பூர்ணமாக 
த்யாநம்செய் . ( 20 ) 

வ்யா.- தொண்ணூற்றிரண்டாம் பாட்டு.- ( மகனித்யாதி ) 
விதாவதோணவிதானது - பிதாபுத்ரேண பித்ருமான் என் 
னும்படி யில்லாமையாலே ஸர்வேஸ்வரனுக்கு அலப்ய லாபமிறே 
புத்ரலாபம் . தனக்கில்லாத தொன்றிலேயிறே ஸ்நேஹம் ஜநிப்பது , 
புத்ரனிற்காட்டில் பௌத்ரன் பக்கல் ஸ்நேஹமுண்டிறே . ஸ்நிக்தனு 
மாய் பௌத்ரனுமான அநிருத்தாழ்வானைச் சிறைசெய்த சீற்றத்தா 
லே பாணனுடைய தோளைக்கழித்தவனுடைய திருவடிகளை , நெஞ் 
சே ! அவன் ப்ரதிபந்தகத்தைப் போக்க ஸ்நேஹீத்த நுபவி . 

அரு.-- தொண்ணூற்றிரண்டாம்பாட்டு.-- ஒருவர்க்கும் மகனல் 
லாத ஸர்வேஸ்வரனுக்கு மகனாமென்கைக்கு அதிசயமே தென்ன , அ 
ருளிச்செய்கிறார் ( பிதாபுத்ரேணேத்யாதி ) பிதா- லோ கபிதாவானஸர் 
வேஸ்வரன் , புத்ரேண - புத்ரபூதரான சேதாராலே , பித்ருமாங் - பித்ரு 
மானே . இவர்கள் வயிற்றிலேபிறந்து அந்தப்பிறப்பைத்தனக்கதிசய 
மாக நினைத்திருக்குமென்று கருதிக்கர்த்தம் . புத்ரலாபம் புத்ரனாகை . 
புத்ரனாகை அலப்யலாபமோவென்ன அருளிச்செய்கிறார் ( தனக்கில் 
லாதஇத்யாதி ) 
நினைத்துலகிலார்தெளிவார் நீண்ட திருமால் ( துலவு 
அனைத்துலகுமுள்ளொடுக்கி யால்மேல் - கனைத் 
வெள்ளத்தோர்பிள்ளையாய் மெள்ளத்துயின்றானை 
உள்ளத்தேவைநெஞ்சேயுய்த்து , 
அந் . - நெஞ்சே ! நீண்ட திருமால் உலகில் நினைத்து தெளிவார் 
ஆர் . கனைத்து உலவு வெள்ளத்து ஆல்மேல் ஓர் பிள்ளையாய் ( 13 ) 
அனைத்து உலகும் உள் ஒடுக்கி மெள்ள துயின்றானை உய்த்து உள் 
ளத்தேவை, ( 22 ) 


கூஉ . 


கக.. 


11 


அ 


மூன்றாந் திருவந்தாதி , கச - பா , உய்த்து . 


க . 


அர்.- மனமே ! ( த்ரிவிக்ரமனாய் ) வளர்ந்த ஸர்வேஸ்வரனை 
லோகத்தில் த்யாநம் செய்து அறியுமவர் யார் ! ( ஒருவருமில்லை ). 
( ஆயினும் ) ப்ரளயகாலத்தில்) கர்ஜித்துத் திரியாநின்ற ப்ரவாஹத்தில் 
ஆலிலையின் மேலே அத்விதீயனான பிள்ளையாயிருந்து ( கங ) ஸமஸ்த 
லோகங்களையும் வயிற்றிலே யடக்கிக்கொண்டு மெள்ளக் கண்வளர்ந் 
த அந்த ஸர்வேஸ்வரனை யாராய்ந்து ஹ்ருதயத்தி லிருத்து . ( உ.உ ) கூகூ . 

வ்யா.-- தொண்ணூற்று மூன்றாம்பாட்டு.- நினைத்துலகிலார் 
தெளிவார் ) அவனைய நுபவித்துத் தந்தா முக் குரியராக வல்லாரு 
ண்டோ ? (நீண்டவித்யாதி ) லோகத்தையெல்லா மளக்கைக்காகவளர் 
ந்து அளந்தலோகத்தை ஒருவயிற்றிலே வைத்து ஒருபவனாயிருப்ப 
தொரு ஆலிலையிலே , ( கனைத்துலவித்யாதி ) சப்தித்துப்பரந்து வளரா 
நின்றுள்ள வெள்ளத்திலே யுளனான பிள்ளையாய் , ( மெள்ள வித்யாதி ) 
வயிற்றிலே புக்க லோகம் தளராதபடிக் கீடாக மெள்ளக் கண் வளர்ந்த 
வனை . (நெஞ்சே யுய்த்துள்ளத்தேவை ) கொடுவருகையாவது - அவன் 
புகுரப்புக்கால் விலக்காதொழிகை. 

அரு.- தொண்ணூற்று மூன்றாம்பாட்டு , - (உய்த்து ) உய்கை - 
நடத்து கையாய் அவனைக்கொண்டு வருகை . 

உய்த்துணர்வென்னு மொளிகொள் விளக்கேற்றி 
வைத்தவனை நாடி வலைப்படுத்தேன் - மெத்தெனவே 
நின்றானிருந்தான் கிடந்தானென்னெஞ்சத்துப் 
பொன்றாமைமாயன் புகுந்து . 

அக்.- உணர்வு என்னும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்து 
அவனை உய்த்து நாடி வலைப்படுத்தேன் . ( 10 ) மாயன் என் நெஞ்ச 
த்து பொன்றாமை புகுந்து மெத்தெனவே நின்றான் , இருந்தான் , 
கிடந்தான் . ( 19 ) 

அர்.- ஜ்ஞாந மென்கிற ப்ரகாசத்தையுடைய திருவிளக்கை ( ஹ் 
ருதயத்தில் ) எற்றி வைத்து அந்த ஸர்வேஸ்வானை யாராய்ந்து கிட்டி 
வலையிலகப்படுத்தினேன் . ( எனக்குவ சமாக்கிக்கொண்டேன் ) . ( 40 ) 
ஆஸ்சர்யபூதனான அவனும் என்னுடைய ஹ்ருதயத்திலே விட்டுப் 
பிரியாமல் ப்ரவேசித்து மெள்ள எழுந்தருளி நின்றான் ; வீற்றிருந் 
தான் ; பள்ளிகொண்டான் . ( கக ) 

வ்யா .-- தொண்ணூற்றுநாலாம்பாட்டு : - (உணர்வென்னுமொ 
ளிகொள் விளக்கேற்றி ) உணர்வாகிற தைலவர்த்திகளா லுண்டான 


கங . 


கச . 


மூன்றாந்திருவந்தாதி , கரு பா , புகுந்திலங்கும் . 


அக 


رلة 


மை 


கச 


அழுக்கின்றிக்கே திணுங்கினதேஜஸ்ஸை ஒளிவிளக்கேற்றி உய்த்து 
வைத்து . ( அவனை நாடி வலைப்படுத்தேன் ) கொடுவந்துவைத்து அது 

ந்தித்து ஆது கூல்யமாகிற வலையிலே யகப்படுத்தினேன் . ( மெத்தெ 
னவேயித்யாதி ) அவனுமிவ்வலையிலே யகப்பட்டு விச்சேதமின்றிக்கே 
என் னுடைய நெஞ்சிலே நிற்பதிருப்பது கிடப்பதானான் . பொன் 

என்றது - நான் நசியாமலென்னவுமாம் ; ஹ்ருதயத்திலே 
ஸ்தித்யாதிகளுக்கு விச் சேதமின்றிக்கே யென்னவுமாம் . 

புகுந்திலங்குமந்திப்பொழுதத்து , அரியாய் 
இகழ்ந்த விரணியனதாகம்- சுகிர்ந்தெங்கும் 
சிந்தப்பிளந்த திருமால் திருவடியே 
வந்தித்தென் னெஞ்சமே வாழ்த்து . 

கூடு . 
அக்.- புகுந்து இலங்கும் அந்திப் பொழுதத்து அரியாய் இகழ் 
ந்த இரணியனது ஆகம் சுகிர்ந்து ( 8 ) எங்கும் சிந்த பிளந்த திருமால் 
திருவடியே என் நெஞ்சமே ! வந்தித்து வாழ்த்து . ( 17 ) 

அர் . - ப்ரவேசித்து விளங்காநின்ற ஸந்த்யாகாலத்தில் நரஸிம் 
ஹரூபியாய்க்கொண்டு , தன்னை ) நிந்தித்த ஹிரண்யனுடைய சரீரத் 
தைப் பிளந்து ( அ ) எங்கும் சிதறும்படியாகத் துண்டித்த மரியாபதி 
யினுடைய திருவடியையே என்னுடைய மனமே ! தண்டன் ஸமர்ப்பி 
த்து மங்களாசாஸகம் பண்ணு , ( கன ) 

கரு . 
வ்யா.- அவ .-- தொண்ணூற்றைந்தாம்பாட்டு .- ( புகுந்து ) 
தம்முடைய பக்க லவன் ஸுலபனானபடியைக்கண்டு ஸ்ரீ ப்ரஹ்லா 
தாழ்வானுக்கு ஸலபனானபடியைச் சொல்லுகிறார் . 

(புகுந்தியாதி ) ஹிரண்யன் வரங்கொள்ளாத ஸத்த்யை பிலே . 
புகுந்திலங்கும் என்றது - ஸத்பையினுடைய ப்ரவேசத்தைச் 
சொல்லுகிறது . ( அரியாயித்பாதி ) ஆஸ்ரித விரோதி யாகையாலே 
கொன்றதென்ற மாத்ரமின்றிக்கே சீற்றத்தினுடைய உரமிருந்த 
படி . (திருமால் திருவடியே) ஆஸ்ரிதர்பக்கல் ஓரத்துக்கடி பிராட்டி 
யருகே யிருக்கை யென்கிறது . ( வந்தித்தென் னெஞ்சமே வாழ்த்து ) 
வந்திக்கைக்கும் விஷபவளோடே கூடினவன் போலே 

அரு.-- தொண்ணூற்றந்தாம்பாட்டு.- சுகிர்ந்து எங்கும் சித் 
தப்பிளந்த - அவயவத்தை வகிர்ந்து எங்கும் சிந்தும்படி பிளந்த . இப் 


அச மூன்றாந்திருவந்தாதி , கசு பா ,வாழ்த்திய . க எ -பா , அலரெடுத்த . 


கர் . 


கசா . 


படி விசேஷிப்பானென் , கொன்றென்ன வமையாதோவென்ன அரு 

கூரு . 
ளிச்செய்கிறார் ( ஆஸ்ரிதரித்யாதி ). 

வாழ்த்தியவாயராய்வானோர்மணிமகுடம் 
தாழ்த்திவணங்கத்தழும்பாமே - கேழ்த்த 
அடித்தாமரைமலர்மேல்மங்கைமணாளன் 
அடித்தாமரையாமலர் . 

அந்- கேழ்த்த அடி தாமரை மலர்மேல் மங்கை மணாளன் 
அலராம் அடித்தாமரை ( 8 ) வானோர் வாழ்த்திய வாயராய் மணி மகு 
டம் தாழ்த்தி வணங்க தழும்பாமே . ( 16 ) 

அர் .-- அழகிய தாளை யுடைய தாமரைப் பூமேல் நித்யவாஸம் செ 
ய்கிற பிராட்டிக்கு வல்லபனான ஸ்ரிய : பதியினுடைய மலர்ந்த தாம 
ரைப்பூப்போன்ற திருவடியை ( அ ) நித்ய ஸூரிகள் மங்களாசாஸநம் 
செய்த திருப்பவளத்தையுடையராய்க்கொண்டு பக்கங்களிழைத்த கிரீ 
டங்களை வணக்கி நமஸ்கரிக்கில் ( அதினாலத்திருவடியில் தழும்புண் 
டாகாதோ ? ( கசு ) 

வ்யா.- அவ.- தொண்ணூற்றாறாம்பாட்டு.- ( வாழ்த்திய ) 
நித்யஸூரிகளுடையபரிமாற்றம் பொறாதஸௌ குமார்யத்தையுடை 
யவனென்கிறது . 

( கேழ்த்த வித்யாதி ) நிறத்தையுடைத்தான தாமரைமேலேயிரு 
க்கும் பெரியபிராட்டியாருடைய திருக்கைகளாலே வருடும் போதும் 
கூசிப்பரிமாறவேண்டும் ஸ்ரிய : பதியுடைய திருவடிகளை நித்யஸு 
ரிகள் ஸ்தோத்ரம் பண்ணப்பட்ட வாயையுடையராய் முடிகளைத்தா 
ழ்த்தி வணங்க அது பொறாமேதழும்பாம் . 

அரு.- தொண்ணூற்றாறாம்பாட்டு.- கேழ் - நிறம்.அடித்தாமரை 
அடிக்கொண்டிருக்கிற தாமரை . 
அலரெடுத்தஉந்தியா னாங்கெழிலாய 
மலரெடுத்தமாமேனிமாயன் - அலரெடுத்த 
வண்ணத்தான்மாமலரான்வார்சடையான் , என்றிவர்கட் 
கெண்ணத்தானாமோவிமை. 

அம்.- அலர் எடுத்த உந்தியான் எழிலாய மலர் எடுத்த மா 
மேனி மாயன் ஆங்கு ( 10 ) அலர் எடுத்த வண்ணத்தான் மா மலரான் 
வார் சடையான் என்று இவர்கட்கு இமை எண்ணத்தானாமோ ? 21 ) 


கூசா . 


கசா 


எ . 


மூன்றாந்திருவந்தாதி , சு.அ - பா , இமம் சூழ்மலையும் , 


கஎ . 


கஎ . 


அர் .-- தாமரைப்பூவைத் தூக்கி தர்சிப்பிக்கிற திருநாபிடையு 
டையனாய் அழகிய புஷ்பத்தைக் காண்பியா நின்ற ஸ்லாக்யமான தி 
ரூமேனியையுடையனாய் ஆய்சர்யகுணசேஷ்டிதனான ஸர்வேல் 
வரன் செய்த வ்யா பாரங்களில் ( 50 ) புஷ்பத்தை ப்ரகாசிப்பிக்கிற 
ஸௌந்தர்யத்தையுடைய இந்திரன் , பலாக்யமான கமலப்பூமேல் வ 
ஸிக்கிற ப்ரஹ்மா , தொங்குகிற சடையையுடைய ருத்ரன் என்கிற 
இவர்களுக்கும் கொஞ்சமாகிலும் நினைக்கத்தான் போமோ ( உக ) க எ . 

வ்யா.- தொண்ணூற்றேழாம்பாட்டு - ( அவரெடுத்த வுந்தி 
யான் ) அலரைக்காட்டாநின்ற திருநாபியையுடையனாய் , ( ஆங்கித்யா 
தி ) எழிலையுடைத்தாயிருந்துள்ள மலர்காட்டாநின் றதிருமேனியையு 
டைய ஆய்சர்ய பூதன் . ( அலரித்யாதி ) இந்த்ராதிகளுக்கும் அவனை 
மநோரதிக்கத்தான் போமோ ? ( இமை ) விசாரி ; சற்றுப்போதென்று 
மாம் . 

அரு.- தொண்ணூற்றேழாம்பாட்டு , - அலரெடுத்தவண்ணக் 
தான் - தாமரைமலர்போலே நிறத்தையுடைய இந்திரன் . எடுக்கை - உய 
ர்த்து கையாகையாலே காட்ட என்கிறது . 

இமம்சூழ்மலையு மிருவிசும்புங்காற்றும் 
அமஞ்சூழ்ந்தறவிளங்கித்தோன்றும் - தமன்சூழ் 
நரகத்து நம்மைநணுகாமற்காப்பான் 
துரகத்தைவாய்பிளந்தான் தொட்டு. 

கூஅ . 
அந்.- இமம் சூழ் மலையும் இரு விசும்பும் காற்றும் ( 6 ) அமம் 
சூழ்ந்து அற விளங்கி தோன்றும் துரகத்தை தொட்டு ( 13 ) வாய் 
பிளந்தான் நமன் சூழ் கரகத்து நணுகாமல் நம்மை காப்பான் . ( 21 ) 

அர்.- பனியினால் வ்யாப்தமான ஹிமவத்பர்வதத்தையும் பெரி 
ய ஆகாசத்தையும் காற்றையும் ( சு ) இவையெல்லாவற்றையும் வ்யாபி 
த்து ( கீழ்ப்படுத்தி ) மிகவும் திகழ்ந்து தோற்றா நின்ற கேசியாகிய கு 
திரையைப் பிடித்து ( கங ( அதின் ) வாயைக் கிழித்தவன் , யமனால் 
ஆளப்பட்ட கரகத்தில் கிட்டாதபடி நம்மை ரக்ஷித்தருளுவன் . ( உக ) 

வ்யா.- தொண்ணூற்றெட்டாம்பாட்டு - ( இமஞ்சூழித்யாதி ) 
ஹீமவானிலும் வாயுவின் பக்கலிலும் அமைத்துப் பரந்து அறப்ரகாசி 
த்துத் தோன்றுகிற துரகத்தைத்தொட்டு வாய்பிளந்தான் . ( நமன் சூழ் 
காகத்து நம்மை நணுகாமல்காப்பான் ) கேசியை ஆஸ்ரிதவிரோதி 


அசு மூன்றாந்திருவந்தாதி , கூ கூ - பா , தொட்ட , க 00 பா , சார்வு . 


கூ அ . 


ர்வு . 


கூக 


யென்றுகைதொட்டுப் பிளந்தவன் நமனாலே சூழ்க்கப்பட்டுள்ள நர 
கத்தில் நம்மைக்கிட்டாமல் காக்குமவன் . 

சுஅ . 
அரு .-- தொண்ணூற்றெட்டாம்பாட்டு.-- ஹீமவான் , ஆகாசம் , 
வாயு , இவைகள் கேசியுடைய பருமனுக்கும் உயர்த்திக்கும் பலத் 
துக்கு மொப்பாகாமையாலே இவற்றையமைத்து- தாழவிசாரித்து , 
அறவிளங்கி இவற்றுக்கு மேலாக ப்ரகாசித்து . சூழ்க்கை - விசா 
ரிக்கை. 

தொட்டபடையெட்டும் தோலாதவென்றியான் 
அட்டபுயகரத்தானந்நான்று - குட்டத்துக் 
கோள்முதலைதுஞ்சக்குறித்தெறிந்தசக்கரத்தான் 
தாள் முதலே நங்கட்டுச்சார் 

அக் . - தொட்ட படை எட்டும் தோலாத வென்றியான் அட்ட 
புயகரத்தான் அந்தன்று ( 7 ) குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறி 
த்து எறிந்த சக்கரத்தான் தாள் முதலே நங்கட்கு சார்வு . ( 17 ) 

அர் ( திருக்கையில் ) எடுத்த ஆயுதங்க ளெட்டினாலும் தோ 
ராமல் ஜயசீலனாய் அட்டபுயகரமென்கிற திவ்யதேசத்திலெழுந்தரு 
ளியிருக்குமவனாய் பூர்வகாலத்தில் ( எ )மடுவிலுள்ள மிடுக்கையுடைய 
முதலை சாகும்படியாகக் குறிவைத்துப் பொகட்ட திருவாழியையு 
டையனானயரிய பதியினுடைய பாதமூலமே நமக்கு ப்ராப்பம் . (கஎ 

வ்யா.- தொண்ணூற்றொன்பதாம்பாட்டு .- ( தொட்டவித்யா 
தி ) ஏதேனுமொரு ஆயுதத்தைத் தொட்டால் அவ்வாயுதத்தாலே எதி 
ரிகளுக்குத் தோராதேவெற்றியையுடையனாய் திருவட்ட புயகரத்திலே 
நின்றவன் . ( குட்டத்தி த்யாதி ) வதாஉலாணவ வசேத்வ 
த்பாதமூலம் சரணம்ப்ரபத்யே என்னும்படியே ஸ்ரீகஜேந்த்ராழ்வா 
னுக்குதவினவனுடைய திருவடிகளே நமக்கபாஸ்ரயம் . 

அரு.- தொண்ணூற்றொன்பதாம்பாட்டு.- தோலாத - தோராத . 
சலயோபபேத்க . 
சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் , தண்டுழாய்த் 
தார்வாழ்வரை மார்பன்தான் முயங்கும் -காரார்ந்த 
வானவருமின்னிமைக்கும் வண்டாமரைநெடுங்கண் 
தேனமரும் பூமேல் திரு. 

கா 


கூக , 


கூக . 


மூன்றாந்திருவந்தாதி . க 00 -பா , சார்வு , 


அஎ 


க00 


அந் --- சக்கரத்தான் தண் துழாய் தார் வாழ் வரை மார்பன் தான் 
முயங்கும் ( 9 ) கார் ஆர்ந்த வான் அமரும் மின் இமைக்கும் வண்தா 
மரை நெடும் கண் ( 19 ) தேன் அமரும் பூமேல் திரு நமக்கு என்னும் 
சார்வு . ( 26 ) 

அர்.-- திருவாழியையுடையனாய் குளிர்ந்த திருத்துழாய் மாலை 
விளங்காநின்ற மலைபோன்ற திருமார்பையுடையனான ஸர்வேஸ்வ 
மன் தானே ஸம்பலேஷிக்குமவளாய் ( கூ ) மேகம் நிறைந்த ஆகாசத் 
தில் பொருந்தியிருக்கிற மின்னலைப்போல் ப்ரகாசிக்குமவளாய் அழ 
கியதாமரஸ புஷ்பம்போல் விசாலமான திருக்கண்களையுடையளாய் 
( ககூ ) தேன் நிறைந்த தாமரைப்பூமேல் வஸிக்கிறவளான ஸ்ரீமஹா 
லக்ஷ்மி நமக்கு எப்போதும் பரமப்ராப்யை . ( உசு ) 

மூன்றுந் திருவந்தாதி முற்றிற்று , 

பேயாழ்வார் திருவடிகளே சரணம் . 
வ்யா.- நூறாம்பாட்டு - (சார்வுநமக்கென்றும் ) ஆபத்துக்குஸர் 
வேஸ்வரன் ; ஆபத்துள்ளபோதும் எற்றைக்கும் நமக்கபாண்ரயம் பெ 
ரியபிராட்டியார் . ( சக்கரத்தானித்யாதி ) ரக்ஷணத்துக்குபகரணமான 
திருவாழியைக்கையிலே உடையவனுமாய் , போகோபகரண மான தி 
ருத்து ழாயையுடையவன் தானே ஸம்ஸ்லேஷியா நின்றுள்ளவளான .. 
இதுக்குபமாநம் மேல் . ( காரார்ந்த வித்யாதி ) மேகங்கள் செறிங் 
துள்ள ஆகாசத்திலே அமர்ந்தமின்னைக்காட்டாநின் றுள்ளாளுமாய் , 
ஆம்ரிதாக்ஷணத்திலே குளிரநோக்காநின்ற கண்ணை யுடையாளாய் , 
தேன் செறிந்த பூவின் மேலே யிருக்கிற திரு . ( சார்வு நமக்கென்றும் ) 
பெரியபிராட்டியார் நமக்கெல்லாக்காலத்துக்கு மபாஸ்ரயம் . க 00 , 

மூன்றந்திருவந்தாதி வ்யாக்யாநம் . 

முற்றிற்று. 
பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் . 
அரு. - நூறாம்பாட்டு.- கீழே " குறித்தெறிந்த சக்கரத்தான் 
என்கையாலே ஆபத்துக்குஸர்வேஸ்வரனென்கிறது . மின்னிமைக் 
கும் - மின்னைப்ரகாசிப்பிக்கை , மின்னைக்காட்டுகை ; மின் போலே யிருக் 
கிறாளென்றபடி . 
மூன்றுந்திருவந்தாதி வ்யாக்யாந அரும்பதம் , 

முற்றிற்று. 
அப்பிள்ளை திருவடிகளே சரணம் . 


க 00 . 


